ஸ்ரீரங்கம்‌--ஸ்தலத்தார்‌ 
(ஸ்ரீமத்‌ பரமஹம்ஸ ஸ்ரீரங்க நாராயண ஜீயர்ஸ்வாமி) 


ஸ்ரீய: பதியாய்‌ செளலப்யா திகுண 
பரிபூர்ணனாய்‌ எழுந்தருளியிருக்கும்‌ ஸ்ரீ 
வைஷ்ணவ திவ்விய தேசங்களில்‌ பிரதான 
மான ஸ்தலம்‌ கோயில்‌ என வியவஹரிக்‌ 
கப்படும்‌ திருவரங்கம்‌. 1958-இல்‌ இத்திருக்‌ 
கோயிலின்‌. செயலலுவலராயிருந்த ஸ்ரீ K, 
கிருஷ்ணமேனன்‌ என்னும்‌ ஒரு உத்த 
மாதிகாரி. எழுதிவைத்த குறிப்பின்‌ சில. 
பாகம்‌ மட்டும்‌ ழே காட்டுகிறேன்‌. 


* The temple is considered as the 
first rank among all the Vaishnavite 
shrines, the temple of temples and 
Sri Ranganatha the holy of holies. 
The names ““ Kovil ” and “Periaperu- 
mal ” refer to this shrine and this 
deity only. In the mangalasasanams 
of the 108 Vaishnavite shrines the 
prayer is “Thiruvarangam Vazhka”. 
This unique position occupied by the 
temple entails the necessity for 
preserving its customs, its ideals, its 
sacredness and above all Its divinity 
to radiate its rays of culture and 
ideals on all the other Vaishnavite 
shrines. Temples exist only 
to maintain religion and. rituals and 
they areto be maintained irrespec- 
tive of monetary considerations — 
particularly in temples which lead the 
Way to others.’ 


ஆனால்‌ கலியின்‌ கோலாஹலத்தினால்‌ 
இர்கிலை வெகுவேகமாகவே மாறி வரு 
கின்று, நம்முடைய தெளர்பாக்யத்தால்‌. 
இத்தலத்து ஸ்தலத்தரர்கள்‌ பொது 
வாக அறுவர்‌. அதாவது, பராசரபட்டர்‌. 


5 


வேதவ்யாஸ பட்டர்‌, ரங்கரசார்‌, 
ஈம்பி etc. 


உத்தம 


1. ஸ்ரீ ரங்ககாராயண ஜீயர்‌ 

2. ஸ்ரீ பராசர பட்டர்‌ 

ஸ்ரீ வேதவியாஸ பட்டர்‌ 

4, ஸ்ரீகோயில்‌ கந்தாடை வாதால 
தேசிக அண்ணங்காரர்‌ 


5. ஸ்ரீ கோயில்‌ கந்தாடை வாதூல 
தேசிக ரங்காசார்‌ 
6. ஸ்ரீ கந்தாடை சாமாநுஐ. ஜீயர்‌ 
7. ஸ்ரீ உத்தம ஈம்பி 
18. ஸ்ரீசக்கரராயர்‌ 


. 
குறிப்பு: 

“(பி கெ, 2-ல்‌ தற்போது 3 குடும்பத்‌ 
கார்கள்‌ உளர்‌. 
நெ. 8-ல்‌ டீ 
நெ. 6-ல்‌ ஸ்தானம்‌ பல வருஷங்‌ 
களாய்‌ காலியாயிருக்கிறது. 
ஆக தற்போது 12 குடும்பமா 
யிருக்கிறது நெ. 8-யும்‌ சேர்த்து. 


(2) 
(3) 


(4) 


பராசர பட்டர்கள்‌ ஒ.ற்மைப்படைத்‌ 
தேதி முறைக்காரர்கள்‌. வேதவியாஸ பட்‌ 
டர்கள்‌ இரட்டைப்படை முறைக்காரர்‌ 
கள்‌. அதேபோல்‌ முறையே அண்ணம்‌ 
காரும்‌ ரங்காசாரும்‌, நெ. 7, 8-ன்‌ உரிமை 
பற்றிய விவரம்‌ தெரியவில்லை, அவர்‌ 
களுக்குக்‌ கோஷ்டிகளில்‌ யாதொரு அந்வய 
மும்‌ இல்லாததால்‌. 


ஸ்ரீ ரங்ககாராயண ஜீயருக்கு அர்வய 
மில்லாத கோஷ்டிகளும்‌ சில உண்டு. 


33 





அதேபோல்‌ மற்றவர்களுக்கும்‌, (ஆனால்‌ 
நமக்குத்‌ தெரிந்தவரை, அத்யாபக பிரதி 
நிதிக்கு அக்வயமில்லாத கோஷ்டியே 
கிடையாது). தீர்த்த கோஷ்டிகளில்‌ 
முதன்மை 1 முதல்‌ 5வரை ஸ்தலத்தார்‌ 
களுக்கே. அதில்‌ ஜீயர்‌ எம்பெருமானார்‌ 
ஸ்தானம்‌. பட்டர்‌ எம்பெருமானாரின்‌ பிர 
தம சிஷ்ய ஸ்தானீயரான கூரத்தாழ்‌ 
வானின்‌ ஸ்தானம்‌. அண்ணங்காரும்‌ ரங்கா 
சாரும்‌ (வா.தூல தேசிகர்‌) எம்பெருமானா 
ரின்‌ இரண்டாவது சிஷ்ய ஸ்தானீயரான 
முதலியாண்டான்‌ ஸ்தானம்‌. ஆழ்வானும்‌ 
ஆண்டானும்‌ எம்பெருமானாருக்கு இரு 
கரையர்‌ என்ப.து ஈம்பூர்வாசார்யர்களின்‌ 
நிர்வாகம்‌. ஆதலால்‌ ஜீயர்‌ மத்தியிலும்‌, 
பட்டர்‌ ஜீயருக்கு வலது பக்கத்திலும்‌, 
அண்ணன்‌ அல்லது ரங்காசார்‌ ஜீயருக்கு 
இடது பக்கத்திலுமாக இருப்பார்கள்‌ 
கோஷ்டிகளில்‌. ஆக வரிசைகிரமமாதிய 
பட்டர்‌, ஜீயர்‌, வாதூல தேசிகர்‌ இம்‌ மூவ 
வருக்கும்‌ பரிவட்டம்‌, மாலை, சாற்றுப்படி, 
வேனையம்‌ பீரசாதம்‌, இவைகள்‌ ஏககாலத்‌ 
தில்‌ மூன்று ஸ்தானீகர்களால்‌ விரியோகிக்‌ 
கப்படும்‌. ஸ்ரீசடாரி சாதிப்பது மட்டும்‌ 
ஜீயர்‌, பட்டர்‌, வாதூல தேசிகர்‌ என்ற 
கிரமத்தில்‌. அதேபோல்‌ தீர்த்தகோஷ்டி 
முடிந்ததும்‌, மண்டப சேவை என்பது 
ஒன்று உண்டு. அதில்‌ ஜீயர்‌, பட்டர்‌, 





வாதூல தேசிகர்‌ என்ற கிரமத்தில்தான்‌ 
நடைபெறும்‌. இவர்கள்‌ எல்லோருக்கும்‌ 
சாற்றுப்படியோ வேளயமோ (அடைக்‌ 
காய்‌, பிரசாதமோ விகியோஃப்ப.து ஒரு 
வட்டிலில்‌. இது அசாத்யமாயிருக்கும்‌ 
போது ஒரு கையில்‌ வட்டிலிருக்கவேண்‌ 
டும்‌. மேற்படி மூவர்கள்‌ கோஷ்டியில்‌ உட்‌ 
கார்ந்திருக்கையில்‌ வஸ்த்ர ஆஸனம்‌ பழக்‌ 
கத்திலுள்ளது. 


இப்படிக்கான ஏற்பாடுகள்‌ எப்போது 
யாரால்‌ ஏற்படுத்தப்பட்டது என்பதற்கு 
ஆதாரம்‌ கிடையாது. கோயிலொழுகு என்‌ 
ணும்‌ கோசத்தைப்‌ பார்த்தால்‌ பற்பல 
காலங்களில்‌ மாறுபாடுகள்‌ ஏற்பட்டுள்ள 
தென விளங்கும்‌. 


மேற்படி ஸ்தலத்தார்களில்‌ 2, 3, 5, 7 
இவர்களுக்கு மட்டும்‌ இக்கோயில்‌ அறங்‌ 
காவலர்‌ பதவி காலு வருஷத்துக்கு ஒரு 
முறையுண்டு. அதிலும்‌ 2-வது இனத்‌ 
தில்‌ தற்போதுள்ள மூன்று குடும்பத்‌ 
தாரில்‌, ஒரே ஒரு குடும்பத்‌ துக்கு மட்டுமே 
அறங்காவலர்‌ பதவியுண்டு. 


பட்டர்‌, ஜீயர்‌, வா.தூலதேசிகர்‌ என்ற 
வரிசையில்‌, ஜீயருக்குத்‌ தீர்த்தம்‌ சாதிப்‌ 
யது அர்ச்சகரே. மற்ற இருவருக்கும்‌ 
சாதிப்பது 2 ஸ்தானீகர்கள்‌. 


பட்ட 


திருவரங்கம்‌ 
V. இருமலை ஐயங்கார்‌-கார்யதர்‌எ- ஸ்ரீரங்கம்‌ வேதபாராயண ஸம்ரக்ஷ்ண ஸபா 


எம்பெருமானார்‌ தரிசனமென்றே இதற்கு 
நம்பெருமாள்‌ பேரிட்டு காட்டிவைத்தார்‌--அம்புவியோர்‌ 
இந்தத்‌ தரிசனத்தை எம்பெருமானார்‌ வளர்த்த 


அந்தச்‌ செயலறிகைக்கா. 


ஆழ்வார்‌ அருளிச்செயலில்‌ ஈடுபட்‌ 
டிருக்கும்‌ எம்பெருமானார்‌ தர்சனஸ்தர்‌ 
களான அகில பாகவதோத்தமர்களுக்கும்‌ 
கோயில்‌ ஈம்பெருமாள்‌ (ஸ்ரீரங்கம்‌ ஸ்ரீரங்க 
நாதஸ்வாமி வகையறா) தேவஸ்தானம்‌ 
ஏகதேச மிராஸ்‌ அத்யாபக வேத பாரா 
யண கோஷ்டி. கைங்கர்யத்தை நம்‌ முன்‌ 
னோர்கள்‌ ஈடத்திவர்‌தபடியே இப்பொழு 
அம்‌ ஈடந்து வருகிற க்ரமம்‌ (அனுஷ்டா 
னம்‌) விண்ணப்பிக்கப்படுகிற து. 


இருவரங்கன்‌ மலரடிக்காளுற்றவரா 
கிய அன்பர்களுக்கு ஓர்‌ அரிய பெரிய 
விருந்தாகும்‌ இந்தக்‌ கோயில்‌ அத்யாபக 
கோஷ்டியின்‌ அருளிச்செயல்‌ சேவாகாலம்‌. 


இப்‌ பரதகண்டத்தில்‌ ஆஸேது 
ஹிமாசலமுள்ள திவ்ய தேசங்களில்‌ திசை 
விளக்காய்‌ நிற்கும்‌ திருவரங்கம்‌ திருப்பதி 
யானது ஏழ்பாருமுய்ய ஆழ்வார்கள்‌. 
பதின்மர்களாலும்‌ மங்களாசாஸாம்‌ செய்‌ 
யப்பெற்று உ,த்ஸவா திகளில்‌ ஸம்ஸ்க்ருத 
இிராவிடாகம ஸித்த வைதிக லெளகிக 
கிரியா கலாபங்களையுடையதென்ப தும்‌ 
எல்லோருக்கும்‌ தெரிந்த விஷயம்‌. 

இது நாள.துவரையில்‌ தென்னாசார்ய 
ளம்ப்ரதாய ப்ரகாரமே நடர்‌ துவருகிற 
இதன்‌ பெருமையை யாவருமறிந்துளர்‌. 

“அடியார்கள்‌ குழாங்கக உடன்‌ 
கூடுவதென்‌ று கொலோ" என்றும்‌, “அணி 
யரங்கன்‌ திருமுற்றத்து அடியார்‌ தங்கள்‌ 

35 


இன்பமிகு பெருங்குழுவு கண்டு யானு 
மிசைந்து உடனேயென்‌ றுகொலோ இருக்‌ 
கும்‌ நாளே” என்றும்‌, “பூதம்‌ பேய்‌ 
கோதை குலமுனிவன்‌ கூறிய நூலோதி 
வீதிவாழியெனவரும்‌ இரசனை வாழ்த்து. 
வார்‌.தம்‌ மலரடி யென்சென்னிக்கு மலர்ந்த 
பூவே” என்றும்‌ பெரியோர்களால்‌ ஆசைப்‌ 
பட்டுக்‌ கொண்டாடும்படியான பெருமை 
யையுடைய இந்த அத்யாபக கோஷ்டிக்கு. 
ஆழ்வார்‌ என்று திருமாமம்‌.. 


மேற்படி கோஷ்டியிலுள்ள ஸ்வாமி 
கள்‌ எல்லோரும்‌ (1) பிள்&லோகாசாரி 
யார்‌ திருவீதி, (2) ழக்கு மாடத்‌திருவீதி, 
(2) தெற்கு மாடத்திருவீதி, (4) மேற்கு. 
மாடத்‌ திருவீதி, (5) வடக்கு மாடத்‌ 
திருவீதி, (6) உள்ெக்கு மாடத்‌ இருவீஇி 
என்கிற ஆறு திருவீதிக்‌ கிரமத்தில்‌ சேர்ந்‌ 
இருப்பார்கள்‌, 


இவர்களில்‌ நாலாயிர அத்யாபகர்கள்‌, 
மூவாயிர அத்யாபகர்கள்‌, இரண்டாயிர 
அத்யாபகர்கள்‌, ஓர்‌ ஆயிர அத்யாபகர்ச ள்‌, 
கோயில்‌ திருவாய்மொழி அத்யாபகர்கள்‌ 
என்பதாகச்‌ சேர்த்துக்கொள்ளப்பட்‌ 
டிருப்பார்கள்‌. மேற்படி ஆறு வீதிக்கும்‌ 
நாலாயிர அத்யாபக ஸ்வாமிகளில்‌ ஓவ்‌ 
வொருவர்‌ தலைவராக விருப்பார்‌. மேற்படி. 
ஆறு தலைவர்களில்‌ வயது க்ரமம்‌, சாத்‌ 
அங்‌ க்ரமம்‌, பரம்பரை க்ரமம்‌, கோஷ்டி 
சமய சம்ப்ரதாயங்களையெல்லாம்‌ தெரிந்த 
மூன்றுபேர்களைத்‌ தேர்ந்தெடுத்து அவர்‌ 

















களுள்‌ ஒருவர்‌ சாது ஸ்ரீ வைஷ்ணவர்‌, 
மற்ற இருவர்‌ பக்கத்து சாது ஸ்ரீவைஷ்ண 
வர்கள்‌. இந்த மூன்று பேர்களையும்‌ 
எல்லா அத்யாபகர்களும்‌ ஆமோதித்து 
அதைத்‌ தேவஸ்தானத்திற்குத்‌ தெரியப்‌ 
படுத்தி தேவஸ்தானத்தார்‌ அங்கீகாரமும்‌ 
பெறப்படும்‌. அப்படி தேவஸ்தான 
அங்கோரம்பெற்ற சாது ஸ்ரீவைஷ்ணவர்‌ 
கோஷ்டித்‌ தலைவராகவுமிருப்பார்‌. 


மேற்படி கோஷ்டியிலுள்ள ஸ்வாமி 
கள்‌ எல்லோருக்கும்‌ பொதுவான பிரதி 
நிதியான சாது ஸ்ரீவைஷ்ணவர்‌ பெரிய 
சந்நிதி முதலாக எல்லாச்‌ சந்நிதிகளிலும்‌, 
மண்டபங்களிலும்‌, தீர்த்தம்‌, ஸ்ரீசடாரி, 
அருளப்பாடு, அரிவாணம்‌, பாவாடை 
முதலான யாவகை ப்ரஸாத விநியோகங்‌ 
களையும்‌ ஆழ்வார்‌ ஸ்தானம்‌ ஸ்தம்பங்‌ 
களில்‌ இருந்துகொண்டு மேற்படி. மரியா 
தைகளை அடைந்துவருகிறது ஸப்ரதாயம்‌. 
சாது ஸ்ரீவைஷ்ணவர்‌ இல்லாத சமயங்‌ 
களில்‌ பக்கத்து சாது ஸ்ரீவைஷ்ணவர்‌ 
அந்த மரியாதையைப்‌ பெற்றுக்கொள்ளு 
வர்‌. அப்படி அவரும்‌ இல்லாத சமயங்‌ 
களில்‌ அத்யாபக கோஷ்டியைச்சேர்ந்தவர்‌ 
களில்‌ வயது க்ரமத்தை அனுசரித்து (42 
அத்யாபகர்‌ சாது ஸ்ரீவைஷ்ணவருக்குப்‌ 
பதிலாக அர்த மரியாதையைப்‌ பெற்றுக்‌ 
கொள்ளுவர்‌. சாது ஸ்ரீவைஷ்ணவர்‌ 
ஸ்தானத்தில்‌ யாருமில்லாமல்‌ கோஷ்டி 
எதுவும்‌ ஈடைபெறாது. இன்றும்‌ அப்‌ 
படியே ஈடந்து வருகிறது. 

இந்த ஆழ்வார்‌ என்கிற அத்யாபச்‌ 
கோஷ்டியில்‌ சேர்ந்து உஜ்ஜிவிக்க ஆசை 
யுடைய . தென்னாசார்ய சம்ப்ரதாய 
ஸ்ரீவைஷ்ணவர்கள்‌ கோஷ்டித்‌ தலைவர்‌ 
களிடம்‌ தங்கள்‌ அபிப்பிராயத்தைத்‌ தெரி 
வித்துக்கொண்டால்‌ கோஷ்டித்‌ தலைவர்‌ 
கள்‌ அப்போதைய கோஷ்டி நிலைமையை 
அனுசரித்தும்‌, அபிப்பிராயப்படுகற 
ஸ்ரீவைஷ்ணவரின்‌ தன்மையை அனுசரித்‌ 
அம்‌, மற்றும்‌ கோஷ்டியின்‌ நலனை அனு 


36 


சரித்தும்‌ முடிவுசெய்து தங்கள்‌ அபிப்‌ 
பீராயத்தைத்‌ தெரிவிப்பார்கள்‌. அதன்‌ 
பிறகு அதுமாதிரி கோஷ்டியில்‌ சேரு 
வதற்கு அபீப்பிராயப்படுகற எல்லா 
ஸ்வாமிகளையும்‌ ஒன்று சேர்த்து ஒரே 
சமயத்தில்‌ கோஷ்டியில்‌ சேர்த்துக்கொள்‌ 
எப்படுவார்கள்‌. அப்படிச்‌ சேர்த்துக்‌ 
கொண்ட பிறகு மேற்படி ஸ்வாமிகளும்‌ 
கோஷ்டி வரம்பை மீறாமலும்‌, பழக்க 
வழக்கத்தை அனுசரித்தும்‌, தலைவர்கள்‌ 
அபிப்பிராயத்தை அனுசரித்தும்‌ ஈடந்‌.து. 
வரவேணும்‌. முதல்‌ முதலாக, கோயில்‌ 
திருவாய்மொழி அத்யாபகம்‌ சாத்தப்படும்‌. 
அதற்குக்‌ கட்டக்காணிக்கையாக ரூ.16-37 
வாங்கப்படும்‌. கோயில்‌ திருவாய்மொழி 
அத்யாபகத்துக்குப்‌ பரீகைக கிடையாது. 
கோயில்‌ திருவாய்மொழி அத்யாபகத்‌ 
இலிருந்து திருவாய்மொழி ஆயிரம்‌, முத 
லாயிரம்‌, பெரிய திருமொழி, இயற்பா 
இப்படி ஓவ்வொரு ஆயிரத்துக்கும்‌ சேர 
விரும்பும்‌ ஸ்வாமிகளிடமிருக்து மேலே 
கண்ட வரம்புக்கு உள்பட்டு பரீக்ஷை 
செய்து அதற்குண்டான கட்டக்‌ காணிக்‌ 
கையைப்‌ பெற்றுக்கொண்டு கோஷ்டியில்‌ 


சேர்த்‌துக்கொள்ளப்படுவார்கள்‌. ஒரே 
சமயத்திலும்‌ ஈாலாயிரமும்‌ பரிக்ஷை 
கொடுத்து அதற்குண்டான கட்டக்‌ 


காணிக்கையையும்‌ செலுத்தினால்‌ மேலே 
கண்ட வரம்புக்கு உட்பட்டுக்‌ கோஷ்டியில்‌ 
சேர்த்‌ துக்கொள்ளப்படுவார்கள்‌. எந்த 
ஸ்வாமியையும்‌ கோஷ்டியில்‌ சேர்த்துச்‌ 
கொள்ளுவதென்பது அப்போதைய 
கோஷ்டியின்‌ நிலைமை, கோஷ்டியில்‌ சேரு 
வதற்கு அபிப்பீராயப்படும்‌ ஸ்வாமியின்‌ 
தன்மை, மற்றும்‌ கோஷ்டியின்‌ நலன்‌, 
பழக்கவழக்கங்கள்‌ முதலியவைகளை அனு 
சரித்து முன்னோர்கள்‌ நடந்துகொண்டு 
வந்தபடியே சேர்த்துக்கொள்ளப்படுவார்‌ 
கள்‌. 

கோஷ்டி சம்பந்தமாய்‌ தலைவர்‌ சாது 
ஸ்ரீவைஷ்ணவரும்‌, பக்கத்து சாது ஸ்ரீ 
வைஷ்ணவர்களும்‌, மற்றும்‌ நாலாயிர 


அத்யாபகர்களும்‌ பழக்க வழக்கத்தை 
அனுசரித்துச்‌ செய்யும்‌ சட்டதிட்டங்‌ 
களுக்கு மற்றைய அத்யாபகர்கள்‌ கட்டுப்‌ 
பட்டு நடக்கவேண்டும்‌. இப்படியே ப்ரா 
னமாக நடந்து வருகிறது, புதிதாக 
ஆயிரம்‌ முதலாக நாலாயிரம்வரை சாத்‌ 
அம்‌ அத்யாபகர்கள்‌ முன்‌ பெரியவர்கள்‌ 
சேவித்து வந்த சேவாகால சாயையை 
அனுசரித்‌,து நீட்டுதல்‌, குறுக்குதல்‌, இரட்‌ 
டித்தல்‌, நிறுத்தல்‌, தொடக்கம்‌, சாற்று 
முறை முதலிய எல்லா க்ரமங்களையும்‌ 
நன்றாகப்‌ பார்த்தும்‌, கேட்டும்‌, சேவித்‌ 
தும்‌ வரவேண்டியது. தாமாக எதையும்‌ 
புதிதாக ஆரம்பிக்கக்கூடாது. 

பெருமாள்‌ சந்மிதி பகல்‌ பத்து, இராப்‌ 
பத்து உத்ஸவத்தில்‌ அரையர்‌ சேவை 
முடிந்‌ து வாழி மங்களம்‌ முடிந்தவுடன்‌. 
மண்டபத்திற்குப்போய்‌ எல்லா அத்யா 
பக ஸ்வாமிகளும்‌ சாது ஸ்ரீவைஷ்ணவர்‌ 
தலைமையில்‌ ஸ்ரீசடகோபம்‌, தீர்த்தம்‌ மரி 
யாதை பெற்றுக்கொள்ளுவது வழக்கம்‌, 
இன்றும்‌ அப்படியே நடந்து வருகிறது. 

தாயார்‌ சந்நிதி பகல்‌, இராப்‌ பத்து 
உத்ஸவத்தில்‌ அரையருக்கு அருளப்‌ 
யாடு ஆனவுடன்‌ சாது ஸ்ரீவைஷ்ணவர்‌ 
சாதித்தருள'' என்று சொன்னவுடன்‌ 
எல்லா அத்யாபக ஸ்வாமிகளும்‌ ஸ்ரீசை 
லேசதயாபாத்ரம்‌ தொடங்கித்‌ தனியன்‌ 
களைச்‌ சேவிப்பதும்‌ பிறகு பாசுரங்கள்‌ 
சேவை முடிந்தவுடன்‌ கோஷ்டி ஸ்வாமி 
கள்‌ உத்தரசாந்தி தொடங்கி “மணவாள 
மாமுனியே இன்னுமொரு நூற்றாண்‌ 
டிரும்‌" என்று சாற்றுமுறை முடிந்த 
வுடன்‌ சாது ஸ்ரீவைஷ்ணவர்‌ தொடங்கி 
எல்லா அத்யாபகர்களும்‌ ஸ்ரீசடகோபம்‌ 
தீர்த்தம்‌ மரியாதை பெற்றுக்கொள்ளும்‌ 
வழக்கம்‌ இன்றும்‌ ஈடந்‌.து வருறெது. 

தை, மாசி, பங்குனி, சித்திரை, 
வைகாசி இந்த உத்ஸவங்களில்‌ முதல்‌ 
திருநாள்‌ தொடங்கி ஆறாந்திருநாள்‌ வரை 
யில்‌ இருவீதியில்‌ இரண்டு வேளைகளிலும்‌ 


அந்தாதி சேவிக்கறதும்‌, ஏழாந்திருநாள்‌ 
திருச்சந்தவிருத்தம்‌ சேவிக்கிறதும்‌, எட்‌ 
டாந்‌ இருநாள்‌ காலையில்‌ திருமொழி தொ 
டங்கிக்‌ காலையில்‌ இயல்‌ சாற்றில்நின்‌ ற திரு 
மொழியைவிட்டுச்‌ சாயங்காலம்‌ அடுத்த 
தருமொழிதொடங்கச்‌ சேவிக்க ற.தும்‌,மறு 
நாள்‌ திருத்தேருக்கு எழுந்தருளும்போ.து 
திருமடல்‌ சேவிக்கிறதும்‌, திருத்தேர்த்‌ 
தட்டுக்கருகல்‌ மண்டபத்தில்‌ சாற்று 
முறையில்‌ ஸ்ரீசட்கோபம்‌ மரியாதை 
பெற்றுக்கொள்ளுவ தும்‌, உடனேயே திரு 
மொழி தொடங்கித்‌ திருத்தேர்த்‌ இருவீதி 
எழுந்தருளும்போ.து சேவீத்‌ துக்கொண்டு 
வந்து, நிலை சேர்ந்தவுடன்‌ தேரடியில்‌ 
திருமொழி சாற்றுமுறையானவுடன்‌ திருக்‌ 
குறுக்தாண்டகம்‌, இருரெடுந்தாண்டகம்‌ 
தொடங்கியவுடன்‌ ஸ்தானீகாள்‌ சாத்‌ 
அப்படி தீர்த்தம்‌ எழுந்தருளப்பண்ணிக்‌ 
கொண்டுவந்து சாது ஸ்ரீவைஷ்ணவர்‌ 
தொடங்கி எல்லா அத்யாபகர்களுக்கும்‌ 
சாத்துப்படி, தீர்த்தம்‌ மரியாதை நடை 
பெறுகறதும்‌ வழக்கமாகவிருந்து வரு 
இறது. திருத்தேரிலிருந்து உள்ளே எழும்‌ 


தகுளும்போ து, 'இருநெடுந்தாண்டகம்‌ 
சேவித்துச்‌ சாற்றுமுறை செய்து சடாரி 
மரியாதை பெற்றுக்கொள்ளுவதும்‌ 


வழக்கமாயிருந்து வருகிறது. தெப்பம்‌, 
பந்தக்காக்ஷி உத்ஸவத்தில்‌ திருத்தேரடி 
யில்‌ நடப்பதுபோல மேற்படி 
மண்டபத்திற்குப்‌ பக்கத்தில்‌ மேற்படி 
மரியாதையைப்‌ பெற்றுக்கொள்ளுவது 
வழக்கம்‌. தெப்போத்ஸவம்‌ எட்டாம்‌ 
இருகாள்‌ தெப்பத்துக்கு எழுந்தருளும்‌ 
போது திருமடல்‌ சேவிப்பதும்‌ 
திரும்பி எழுந்தருளும்போ.து இருக்குறுர்‌ 
தாண்டகம்‌, திருநெடுந்தாண்டகம்‌ சேவித்‌ 
துச்‌ சாற்றுமுறை செய்து ஸ்ரீசடாரி மரி 
யாதை பெற்றுக்கொள்ளுவதும்‌ வழக்க 
மாகவிருக்கிறது. சப்‌ தாவரண உத்ஸவங்‌ 
களிலும்‌, பந்தக்காகி உத்ஸவத்திலும்‌, 
வைகாசி வஸந்தம்‌ ஒன்பதாம்‌ உத்ஸவத்‌ 
இலும்‌ இராமாநுஐ நூற்றந்தாதி இருவீதி 





யில்‌ சேவித்துச்‌ சாற்றுமுறை செய்து 
ஸ்ரீசடாரி மரியாதை பெற்றுக்கொள்ளு 
வது வழக்கம்‌, 


பெருமாள்‌ ஸப்தபிரகாரத்துக்கு 
வெளியில்‌ எழுந்தருளும்‌ உத்ஸவங்களில்‌ 
கடைசி கோபுர வாசலுக்கு உள்புறத்‌ 
திலேயே இயல்‌ சாற்றுமுறை ஸ்ரீசட்கோ 
பம்‌ மரியாதை பெற்றுக்கொள்ளுறெதும்‌, 
இருவீதிக்குள்‌ எழுந்தருளும்‌ உத்ஸவங்‌ 
களில்‌ கோயில்‌ மண்டபங்களில்‌ சாற்று 
முறை ஸ்ரீசடகோபம்‌ மரியாதை பெற்றுக்‌ 
கொள்ளுகிற தும்‌, ராத்திரி உள்ளே எழும்‌ 
தருளும்போது திருக்கார்த்திகை கோட்ட 
வாசலில்‌ இயல்‌ சாற்றுமுறையில்‌ ஸ்ரீசட 
கோபம்‌ மரியாதை பெற்றுக்கொள்ளு 
கிறதும்‌, ஆழ்வார்‌ சந்நிதி இயல்‌ சாற்றில்‌ 
மதுரகவி மரியாதை பெற்றுக்கொள்ளு 
வதும்‌, கோஷ்டியாருக்கு ஏகதேசபாத்திய 
மாகவிருந்து வருகிறது. பங்குனி உத்திரத்‌ 
இல்‌ சின்னப்‌ பெருமாள்‌ காவேரியில்‌ 
ராத்திரி தீர்த்தம்‌ சாதித்துவர்தவுபன்‌ 
கம்பெருமாள்‌, ஸ்ரீரங்கநாச்சியார்‌ சேர்த்தி 
யில்‌ எழுந்தருளியிருக்கும்போது இரை 
வாங்கியவுடன்‌ சாது ஸ்ரீவைஷ்ணவர்‌ 
** சாதித்தருள ” என்று சொன்னவுபன்‌ 
ஸ்ரீசைலேச தயாபாத்ரம்‌ தொடங்கி கத்‌ 
யத்ரயம்‌ அத்யாபக கோல்டியாரால்‌ 
சேவிக்கிறதும்‌, முடிந்தவுடன்‌ தளிகை 
அமூது செய்த பிறகு பெருமாள்‌, தாயார்‌ 
சேர்த்திக்குப்‌ பக்கத்தில்‌ போய்‌ பெரிய 
பெருமாள்‌, பெரிய பிராட்டியார்‌ வாழித்‌ 
திருநாமத்துடன்‌ சாற்றுமுறை செய்‌ 
வதும்‌ பிறகு தீர்த்தம்‌, ஸ்ரீசட்கோபம்‌ மரி 
யாதை பெற்றுக்கொள்ளுவ.தும்‌ கோஷ்டி 
யாருக்கு ஏற்பட்ட ஏகதேச மரியாதையாக 
விருந்து வருகிறது. 


ஈம்பெருமாள்‌ பகல்‌, இராப்பத்து, 
ஸம்வத்ஸராதி, தீபாவளி, சங்கராந்தி, 
கனு ஆகிய உத்ஸவங்களில்‌ ஆழ்வார்‌, 
ஆசார்யர்களுக்கு மரியாதை நடந்து, 





திரும்பி அவரவர்கள்‌ சந்நிதிக்கு எழும்‌ 
தருளும்போது ஸ்தோத்ரபாட கோஷ்டி 
கருட மண்டபத்தில்‌ ஆரம்பித்துப்‌ பராங்‌ 
குச பஞ்சவிம்சதி, ஈக்ஷ்த்ர மாலிகா, 
ஸ்தோத்ர ரத்னம்‌, யதிராஜவிம்சதி முத. 
லிய ஸ்தோத்ரங்கள்‌ சேவிப்பதும்‌, ஈம்‌. 
மாழ்வார்‌ சந்நிதியில்‌ ஆழ்வார்‌ ஆசார்யர்‌ 
களுக்கு மரியாதை ஆனவுடன்‌ கோஷ்டி 
யார்‌ மதுரகவி பெற்றுக்கொள்ளுவ தும்‌, 
எம்பெருமானார்‌ சந்நிதியில்‌ ஸ்தோத்ரபாட 
சாற்று முறையை முடித்துத்‌ தீர்த்தம்‌, 
முதலியாண்டான்பெற்றுக்கொள்ளுவ அம்‌ 
வழக்கமாகவிருந்து வருகிறது, இராப்‌ 
பத்து உத்ஸவத்தில்‌ மணல்‌ வெளியில்‌: 
ஈம்மாழ்வார்‌, இருமங்கை மன்னன்‌. எம்‌: 
பெருமானார்‌ எழுந்தருளியவுடன்‌ ஸ்ரீரங்க 
ராஜஸ்தவ கோஷ்டியை ஆரம்பித்து, 
பெருமாள்‌ ஆழ்வாருக்குப்‌ பக்கத்தில்‌: 
எழுந்தருளியவுடன்‌ சாற்றுமுறை செய்‌ 
வதும்‌ வழக்கமாயிருக்கிற து. 

பெரிய கோயில்‌, மற்றும்‌ எல்லாச்‌ 
சந்கிதிகளிலும்‌ நடக்கும்‌ எல்லாச்‌ சம்ப்‌: 
ரோக்ஷணை காலங்களிலும்‌, அத்யாபகர்‌ 
கள்‌ யாகசாலையில்‌ அருளிச்செயல்‌ கோஷ்டி. 
தொடங்கிச்‌ சேவாகாலம்‌ செய்து சம்ப்‌ 
ரோக்ஷணை முடிந்தவுடன்‌ பெரிய பெரு 
மாள்‌ மற்றும்‌, அந்தந்தக்‌ கோயில்‌ கர்ப்ப. 
கிரஹங்களுக்கு முன்பாக வாழி திருநாமத்‌. 
துடன்‌ சாற்றுமுறை செய்வதும்‌, அதற்‌: 
குண்டான மரியாதை வருமானங்களைப்‌' 
பெற்றுவருவதும்‌ வழக்கமாகவிருக்கிற து, 

பெரிய கோயிலில்‌ ஈடக்கும்‌ தை, 
மாசி, பங்குனி, சித்திரை ஆகிய உத்ஸவங்‌ 
களிலும்‌, தாயார்‌ சர்கிதி பகல்‌, இராப்‌ 
பத்து உத்ஸவங்களிலும்‌, திருத்தேர்‌ 
உத்ஸவங்களிலும்‌ தேவஸ்தானத்தாரால்‌: 
கொடுக்கும்‌ தோசை, ப்ரஸாதம்‌ ரொக்கம்‌ 
வகையறாக்களை சாது ஸ்ரீவைஷ்ணவர்‌ 
வாங்கி அத்யாபகர்களுக்கு வழக்கம்போல்‌ 
பிரித்துக்‌ கொடுப்பதும்‌ வழக்கமாக 
விருக்கிறது. 


38 


இதேபோல்‌ ஆழ்வார்‌, ஆசார்யாள்‌ 
சந்கிதிகளிலும்‌, ஸ்தலத்தார்‌ திருமாளிகை 
களிலும்‌, மடம்‌ முதலான இடங்களிலும்‌ 
பெரிய சந்கிதியிலிரு்‌து போகும்‌ அலங்‌ 
காரம்‌ மரியாதை கோஷ்டிகளிலும்‌, மற்‌ 
மும்‌ மாதாந்தரத்‌ இருகக்ஷத்திரம்‌, வருஷ 
திருஈகஷத்திர உத்ஸவங்களிலும்‌ நடக்‌ 
கும்‌ அருளிச்செயல்‌ கோஷ்டியில்‌ சாது 
ஸ்ரீவைஷ்ணவர்‌ “சாதித்தருள"' என்று 
சொன்னவுடன்‌ கோஷ்டியார்‌ ஸ்ரீசைலேச 
தயாபாத்ரம்‌ தொடங்கிப்‌ பாசுரங்கக£ச்‌ 
சேவித்து. உத்தரசாம்தியுடன்‌ மணவாள 
மாமுனியே இன்னுமொரு நூ.ற்றுண்‌ 
மு.ரும்‌'” என்று சாற்றுமுறை செய்வதும்‌ 
தீர்த்தம்‌ யீசடகோபம்‌ பிரஸாதம்‌, 
மரியாதை பெற்றுக்கொள்ளுவ தும்‌ வழக்க 
மாகவிருக்கிறது. 

மேலும்‌ மேற்படி ஆம்வார்‌, ஆசார்‌ 
யாள்‌ சம்நிதிகள்‌, ஸ்தலத்தார்‌ திருமாளி 
கைகள்‌, மடம்‌ முதலான எல்லா இடங்‌ 
களிலும்‌ தீர்த்தம்‌, சடாரி, பிரஸாத விகி 
யோகங்கள்‌ செய்வதும்‌ அத்யாபகர்களு 
டைய மிராஸ்‌ பாத்யமாகவிருந்து வரு 
கிறது. 

உறையூர்‌ கமலவல்லித்‌ தாயார்‌ சந்நிதி 
யிலும்‌ மற்றும்‌ அங்குள்ள ஆழ்வார்‌, 
ஆகார்யாள்‌ சக்நிதிகளிலும்‌, ஸ்ரீரங்கம்‌ 
கோவில்‌ அத்யாபக கோஷ்டியார்களே 
போய்‌ பகல்‌, இராப்பத்து உத்ஸவங்‌ 
களில்‌ அரையருக்கு அருளிப்பாடு ஆன 
வுடன்‌ சாது ஸ்ரீவைஷ்ணவர்‌ “சாதித்‌ 
கீருள '' என்று சொன்னவுடன்‌ ஸ்ரீசைலே 
சதயாபாத்ரம்‌ தொடங்கிப்‌ பாசுரங்கக£ச்‌ 
சேவித்து உத்தரசாந்தியுடன்‌ சாற்று 
முறை வழக்கம்போல்‌ செய்வதும்‌, தீர்த்‌ 
தம்‌, ஸ்ரீசடகோபம்‌, பீரஸாதம்‌, தோசை 
வகையறா மரியரைதைகளைப்‌ பெற்றுக்‌ 
கொள்ளுவதும்‌ அத்யாபகர்களுடைய 
பாத்யமாகவிருந்து வருகிறது, இயற்பா 
மட்டும்‌ அத்யாபக கோஷ்டியார்‌ ஏகதேச 


மாக சேவிக்கிற பாத்யமும்‌ இருந்து வரு 
கிறது. 

திருப்பாணாழ்வார்‌ வருஷ திருஈக்ஷத்‌ 
திர உத்ஸவத்திலும்‌ அத்யாபக கோஷ்டி 
யார்‌ போய்ப்‌ பத்துநாள்‌ உத்ஸவம்‌ சேவா 
காலம்‌ செய்து மரியாதை ப்ரஸாதங்கள்‌ 
பெற்றுக்கொள்ளுவர்‌. 

இன்னும்‌ பெருமாள்‌ சந்நிதியிலும்‌ 
மற்றும்‌ இதர சர்கிதிகளிலும்‌, ஆழ்வார்‌ 
ஆசார்யாள்‌ சந்நிதிகளிலும்‌ அத்யாபக 
கோஷ்டியாருக்கு ஏற்பட்டிருக்கும்‌ கைங்‌ 
கர்யங்களும்‌, மரியாதைகளும்‌ பல இருந்த 
போதிலும்‌ விரிவுக்கஞ்சி முக்யமானவை 
களை மட்டும்‌ தெரிவிக்கலாயிற்று. ம 

ஏற்கனவே பெரியோர்களால்‌ சர்வ 
தாரி ஞு ஆவணி மீ 23உக்கு 1828 ஞு 
செப்டம்பர்‌ 5௨ எழுதிவைக்கப்பட்டிருக்‌ 
கும்‌ அத்யாபக கோஷ்டி சட்டதிட்ட 
விதிகள்‌- அடங்கிய புத்தசத்திலிருந்தும்‌ 
(மேற்படி புத்தகம்‌ கோர்ட்டுகளில்‌ தாக்க 
லாகி வாபஸ்‌ பெறப்பட்டிருக்கறது) 
தற்காலம்‌ அனுஷ்டானத்தில்‌ இருந்து 
வருவதையும்‌ அனுசரித்து விண்ணப்பிக்‌ 
கப்பட்டிருக்கிற.து. 
வேதபாராயண கோஷ்டி கைங்கர்ய விபரம்‌ 

நித்தியப்படி பெரிய பெருமாள்‌ திரு 
வாராதனம்‌, மற்றும்‌ இருப்பவித்ரோத்‌ 
ஸவ திருவாராதனம்‌, நம்பெருமாள்‌ புறப்‌ 
பாடு, எல்லாவித ஸம்ப்ரோக்ஷணைகள்‌ 
முதலிய எல்லாச்‌ சமயங்களிலும்‌ தென்னா. 
சாரிய சம்பிரதாய ஸ்ரீவைஷ்ணவ வேத 
பாராயண கோஷ்டியாரைத்தவிர வேறு 
யாருக்கும்‌ வேத பாராயணம்‌ செய்ய 
பாத்தியம்‌ கடையா த. இந்தக்‌ கோஷ்டி 
யார்தாம்‌ இந்தத்‌ தேவஸ்தானத்தின்‌ ஏக 
தேச வேத பாராயண கோஷ்டி மிராசு 
தாரராகக்‌ கைங்கர்யம்‌ செய்து வரு 
கிறார்கள்‌. 


வடுக 


39 











இருமலையும்‌ ஸ்ரீவைஷ்ணவ ஸம்ப்ரதாய நெறியும்‌ 


(இ. ௮. க்ருஷ்ணதாஸன்‌, இருப்பத). 


மயர்வற மதிகலமருளப்பெற்ற ஆழ்‌ 
வார்களின்‌ அருளிச்செயல்கள்‌ அலப்ய 
லாபமாகப்‌ பெற்ற நூற்றெட்டுத்‌ திருப்‌ 
பதிகளில்‌ சிறந்தவையென்று சொல்லப்‌ 
படுகின்ற கோயில்‌ இருமலை பெருமாள்‌ 
கோயில்‌ என்னும்‌ மூன்றினுள்ளே ஈடு 
நாயகமாக விளங்குவது திருவேங்கட 
மல்யாகும்‌. இத்‌ தலத்தை விஷ்ணு 
க்ஷேத்திரமென்றும்‌, இதன்கண்‌ திகழும்‌ 
இருவேங்கடமுடையானைத்‌ திருமாலென்‌ 
அம்‌ வேதம்‌ இதிஹாஸம்‌ புராணம்‌ 
ஸ்ரீபாஞ்சராத்ர ஸ்ரீவைகாஈஸாகமங்கள்‌ 
ஆழ்வார்கள்‌ அருளிய திவ்யப்ரபர்தங்கள்‌ 
முதலிய ப்ரமாண க்ரந்தங்கள்‌ சிறய்பித்‌ 
துக்‌ கூறுகின்றன என்பது அனைவரும்‌ 
அறிந்த விஷயம்‌. இத்‌ திருப்பதியில்‌ “ஏம்‌ 
பெருமானுக்கு ஸ்ரீவைகாகஸாகம முறைப்‌ 
படி நித்ய இருவா ராதன மஹோத்ஸவர்‌தி 
களெல்லாம்‌ தொன்றுதொட்டு நடை 
பெற்று வருன்றன. 'திருவேங்கடமுடை. 
யானைப்‌ பற்றி இதிஹாஸபுராணங்களி 
அள்ள ஏறக்குறையப்‌ பன்னீராயிரம்‌ 
ச்லோகங்களடங்கிய ஸ்ரீவேங்கடாசல. 
மாஹாத்ம்யப்‌ பகுதியும்‌ நான்கு வேதங்‌ 
கள்போலே பண்டிதர்களால்‌ இக்கோவி 
லில்‌ தினந்தோறும்‌ பாராயணம்‌ செய்யப்‌ 
பட்டு வருகின்றது. இவையனைத்தும்‌. 
ஸ்ரீவைஷ்ணவ ஸம்ப்ரதாய நெறிமுறை 
களேயாயினும்‌ ஆழ்வரர்களின்‌ திவ்ய 
ப்ரபச்தானுஸந்தானமும்‌ எம்பெருமானார்‌ 
முதலான  பூர்வாசார்யர்களின்‌ ஸம்பந்த 
மும்‌ இல்லையாகில்‌, திருமலையில்‌ ஈடை 
பெறும்‌ ஸ்ரீவைஷ்ணவ ஸம்ப்ரதாய நெறி 


முறைக்குப்‌ பூர்த்‌தியில்லையாகையால்‌, 
அருளிச்செயல்களின்‌ அனுஸந்தானத்‌ 
தைப்‌ பற்றியும்‌ பூர்வாசார்யர்களின்‌ ஸம்‌ 
பந்தத்தைப்பற்றியும்‌ சிறிது விண்ணப்பிக்‌ 
கப்படுகிறது. ஆறாயிரப்படி குருபரம்பரா 
ப்ரபாவம்‌ ஸ்ரீவேங்கடாசலேதிஹாஸமாலை 
இிருமலையொழுகு முதலிய நூல்களிலுள்ள 
விஷயங்களேயன்றி வேறு விஷயங்கள்‌ 
இதில்‌ இடம்பெறவில்லை. ப்ராமாணிகர்‌ 
கள்‌ குற்றம்‌ நீக்கிக்‌ குணமுண்டேல்‌ 
கொள்ளவேண்டுகழேன்‌. 


எம்பெருமானார்‌ முதன்முதலாகத்‌ 
திருமலைக்கு எழுந்தருஞம்போ.து இருமலை 
யடிவாரத்தில்‌ கோவில்கொண்டெழுர்‌ 
தருளியிருக்கும்‌ ஆழ்வார்களைத்‌ இருவடி 
தொழுதாரென்று ஆறாயிரப்படி குருபரம்‌ 
பரா ப்ரபாவத்தில்‌ காண்கிறபடியா லும்‌, 
திருமலைக்கெழுந்தருளின ஆம்‌ 
வார்‌ திருவரங்கப்‌ பெருமாளரையரைத்‌. 
'திருமலைகம்பியும்‌, அனகச்தாழ்வானும்‌, 
“நாளைமுதல்‌ இங்கு ஈடைபெறும்‌ அத்ய 
யனோத்ஸவத்தில்‌ தேவரீர்‌ காலாயிரத்தை 
யும்‌ தேவகானத்திலேறிட்டு அனுஸந்திக்க 
வேணும்‌” என்று ப்ரார்த்தித்ததாகத்‌. 
இருமலையொழுகில்‌ உள்ள தனாலும்‌, இரு 
மலையில்‌ எம்பெருமானார்‌ காலத்துக்கு. 
முன்பே அருளிச்செயலின்‌ அ.நுஸந்தான 
மும்‌ ஆழ்வார்களின்‌ கோயில்களும்‌ உண்‌ 
டென்பது அறியக்கடக்கன்ற து. அருளிச்‌ 
செயல்‌ அதுஸந்திக்கும்‌ முறையில்‌ சில. 
இருத்தங்கள்‌ எம்பெருமானாரால்‌ ஏற்படுத்‌ 
தப்பட்டன என்பது பின்னர்‌ விண்ணப்‌ 
பிக்கப்படும்‌. 


40 


இருவேங்கமுடையான்‌ அருளிச்செயல்‌ 
கேட்டருளும்‌ ப்ரகாரம்‌ 

தினந்தோறும்‌ காலை மாலைகளில்‌ நடக்‌ 
கும்‌ தோமால ஸேவைகளில்‌ (தருவாரா 
தன காலங்களில்‌) இருவேங்கடமுடை 
யான்‌ அருளிச்செயல்‌ கேட்டருளுகிறார்‌. 
காலைத்தோமால ஸேவையில்‌ திருப்பள்ளி 
யெழுச்சியும்‌ இருப்பாவையும்‌ எழுத்‌ 
தெழுத்தாக எண்ணி ஸேவித்து, அமு.து 
செய்தவுடன்‌ திருப்பாவை சாத்துமுறை 
செய்யப்படுகிறது. மாலைத்‌ தோமால 
ஸேவையில்‌- திருப்பல்லாண்டு, பூச்குடல்‌, 
காப்பிடல்‌, சென்னியேரங்கு, விண்ணீல 
மேலாப்பு, ஊனேறுசெல்வத்‌து, தாயே 
தந்தை, வாடமருதிடை, ஏழையேதலன்‌, 
ஓமழிவில்காலம்‌, உலகமுண்ட, கங்குலும்‌ 
பகலும்‌, ஆழியெழ, அமலனாதிபிரான்‌, 
கண்ணிறுண்சிறுந்தரம்பு என்கிற 
பதினைந்து பதிகங்கள்‌ ஸேவித்து 
உடனே சாத்துமுறையாகும்‌. இத்‌ இருவர 
சாதன காலங்களில்‌ பெரிய ஜீயர்‌ அல்லது 
சிறிய ஜீயர்‌ அல்லது ஏகரங்‌ி ஸ்ரீவைஷ்ண 
வர்‌ திருத்துமாயை அர்ச்சகரிடத்தில்‌ 
கொடுத்து, “ஸாதித்தருள ஸ்ரீசைலேசதயா 
யாத்ர'மென்று தொடங்கவிட்டு அருளிச்‌ 
செயல்‌ ஸேவித்‌.துக்கொண்டே பெருமா 
ளுக்குத்‌ திருவாலவட்டம்‌ ஸமர்ப்பித்‌ துக்‌ 
கொண்டிருப்பர்‌. சாத்துமுறையாகும்‌ 
போது அர்ச்சகர்‌ ஜீயர்‌ ஸ்வாமி கொடுத்த 
இருத்துழாயைப்‌ பெருமாள்‌ திருவடிகளில்‌ 
சேர்த்‌ துக்கொண்டிருப்பர்‌. இப்படி. மூல 
வர்‌ உத்ஸவர்களிடம்‌ நடக்கும்‌ எல்லாச்‌ 
சாற்றுமுறைக்‌ காலங்களிலும்‌ அந்தந்த 
மூர்த்திகளின்‌ திருவடிகளில்‌ இருத்‌ 
அழாயை ஸமர்ப்பிக்கும்‌ முறை. ஈடந்து 
வருகிறது. சாத்துமுறையில்‌ கடைசியில்‌ 
பல்லாண்டு - ஸர்வதேச தசாகாலேஷ*... 
மணவாளமாமுனீயே இன்னுமொரு மாற்‌ 
றுண்டிரும்‌. ஸேவித்து முடிந்தவுடன்‌ 
கோஃஷ்டிக்குத்‌ தீர்த்தம்‌ ஸ்ரீ சடகோபன்‌ 
ப்ரஸாதங்கள்‌ யதோசிதம்‌ வினியோடக்‌ 
கப்படும்‌, 


6 41 


தோட - மால (தோட்டமாலை) அல்‌ 
லது தோள்மாலை என்பது தோமால 
என்றாயிற்றென்பர்‌. இருமலைக்குப்‌ புஷ்ப 
மண்டபமென்று ப்ரஸித்தியுள்ளதனாலும்‌, 
திருவாராதனத்தின்‌ கடைசியில்‌ புஷ்ப 
மாலை ஸமர்ப்பிப்பதனாலும்‌ திருவாராதன 
ஸமயத்தைத்‌ தோமால ஸேவை என்று 
முன்னோர்‌ குறித்‌ இருக்கலாம்‌, 


வியாழக்ேமைகள்தோறும்‌ நடக்கும்‌ 
பூலங்கித்‌ * தோமால ஸேவையில்‌ வாட 
மருதிடைபோகிக்கு முன்பாக ஊன்வாட 
வுண்ணாதென்னும்‌ திருமொழியநுஸர்‌ 
தானமுமுண்டு, வெள்ளிக்கிழமைகள்‌ 
தோறும்‌ மூலவருக்குத்‌ இருமஞ்சனகாலத்‌ 
தில்‌ வெண்ணெயன்்த, பின்னைமனாளனை 
என்ற இரண்டு பதிகங்களும்‌ திருமஞ்சன 
மானவுடன்‌ நாச்சியார்‌ திருமொழியும்‌, 
பிறகு: நடக்கும்‌ தோமால ஸேவையில்‌ 
சிறிய இிருமடலும்‌ ஸேவித்து, அமுது 
செய்தவுடன்‌ நாச்சியார்‌ திருமொழி சாத்து 
முறை செய்யப்படும்‌. வெள்ளிக்கிழமை 
களில்‌. மூன்று தோமால ஸேவைகள்‌ 
நடைபெறும்‌. 


இவ்வொருநாளும்‌ உத்ஸவருக்கு நடக்‌ 
கும்‌ திருக்கல்யாணோத்ஸவத்தில்‌ தேங்கா 
யுருட்டும்போது வாரணமாயிரம்‌ அ.நுஸந்‌ 
திக்கப்படும்‌. 


ஆண்டு முழுதும்‌ காலையில்‌ திருக்‌ 
காப்பு நீக்கும்போது திருப்பள்ளியெழுச்‌ 
சியே அதுஸந்திக்கப்பட்டுவர்‌ததென்றும்‌, 
மணவாளமாமுனிகள்‌ இருமலைக்கு எழுந்‌ 
தருளியபோ து தம்முடனிருக்த ப்ரதிவாதி 
பயங்கரம்‌ அண்ணாவுக்கு நியமிக்க, 
அண்ணா ஸுப்ரபாதம்‌ ஸ்தோத்ரம்‌ ப்ர 
பத்தி மங்களமென்னும்‌ நான்கு அதிகளை 
விண்ணப்பிக்க, அதற்கு மனமகிழ்ந்த 
மாமுனிகள்‌ - மார்கழி மாதத்தில்‌ மட்டும்‌ 
திருப்பள்ளியெழுச்சியையும்‌, மற்ற மாதங்‌ 
களில்‌ இச்நான்கு துதி நூல்களையும்‌ 























திருக்காப்பு நீக்கும்போது அநுஸந்திக்கு 
மாறு நியமித்தாரென்றும்‌ பெரியோர்‌ 
பணிப்பர்‌. 


திருக்கார்த்திகைத்‌ தீபாராதனத்தின்‌ 
போது திருவேங்கடமுடையான்‌ மூலவ 
ரிடத் தில்‌ வையர்தகளியா, அன்பே 
தகளியா, திருக்கண்டேன்‌ என்ற மூன்று 
பாசுரங்களை ஜீயர்‌ ஸ்வாமி முதலியோர்‌ 
அதுஸந்திக்கையில்‌ மூன்று ஹாரத்திகள்‌ 
நடைபெறும்‌. திருமாலைத்‌ திருவிளக்கேற்‌ 
மிக்‌ கண்ட முதலாழ்வார்களின்‌ பாசுரங்‌ 
கனை, “செந்தமிழ்பாடுவார்‌ (முதலாம்‌ 
வார்கள்‌) தாம்‌ வணங்கும்‌ தேவர்‌ என்று 
கலியனால்‌ சிறப்பிக்கப்பட்ட திருவேங்கட 
முடையானுக்கு நடக்கும்‌ தீபாராதனத்‌ 
இல்‌ அனுஸரந்திப்பது அத்யந்தம்‌ உசித 
மன்றோ? 


| 
மார்கழி மாதத்தில்‌ பின்மாலீ்‌: ருக்‌ 
கரப்பு நீக்கும்பேரது திருப்பள்ளியெழுச்சி, 
பின்பு ததுர்மாஸத்‌ தோமால ஸேவையில்‌ 
திருப்பாவை, காலைத்‌ தோமால ஸேவை 
யில்‌ உபதேசரத்தினமாலை, மாலைத்‌ 
தோமால ஸேவையில்‌ திருவாய்மொழி 
நூற்றந்தாதி ஆயெவை ஸேவிக்கப்படும்‌. 
வெள்ளிக்கழமைகளில்‌ திருமஞ்சனமான 
டன்‌ நாச்சியார்‌ இருமொழியும்‌ தோமால 
ஸேவையில்‌ சிறிய திருமடலும்‌ அநுஸம்‌ 
திப்பதில்ல. தோமால ஸேவையில்‌ உப 
தேசரத்தினமாலை ஸேவித்து அமுது 
செய்தவுடன்‌ சரத்‌துறை செய்யப்படும்‌. 
மார்கழி மாதத்தில்‌ அனத்யயனம்‌ நீங்கி 
விட்டாலும்‌ பின்மாலை திருப்பாவை 
ஸேவித்துவிட்டபடியால்‌ காலைத்‌ தோமால. 
ஸேவையில்‌ உபதேசரத்தினமாலையே 
ஸேவிக்கப்படும்‌. மாலைத்‌ தோமால 
ஸேவையில்‌ மற்ற மாதங்களிற்‌ போலவே 
சித்யாநுஸந்தானமே ஸேவிக்கப்படும்‌. 


கார்த்திகை மாதத்தில்‌ தருக்கார்த்‌ 
இகைப்‌ பண்டிகைக்குப்‌ பிறகு காலை 


மாலைத்‌ தோமால ஸேவையில்‌ முற்கூறிய 
படி உபதேசரத்தினமாலையும்‌ திருவாய்‌ 
மொழி நூற்றந்தா தியும்‌ முறையே ஸேவிக்‌ 
கப்படும்‌. 

ஒவ்வொரு திருவோணத்தின்போதும்‌ 
மாலையில்‌ திருமலையப்பன்‌ புறப்பாட்டில்‌ 
முதல்‌ திருவந்தாதி ஸேவித்து வந்து, 
பெருமாள்‌ கோபுரவாசலுக்குள்‌ எழுர்‌ 
தருளும்போது சாத்துமுறை, பல்லாண்‌ 
டும்‌ வாழித்திருநாமமுமுண்டு. ரோஹிணி 
யில்‌ கண்ணன்‌ புறப்பாட்டில்‌ பெரியாழ்‌ 
வார்‌ திருமொழியும்‌, புகர்வஸுவில்‌ சக்ர 
வர்த்தித்‌ திருமகன்‌ புறப்பாட்டில்‌ பெரு 
மாள்‌ திருமொழியும்‌ ஸேவித்து முன்பு 
போலவே கோபுரவாசலுக்குள்‌ சாத்து 
முறை செய்யப்படும்‌. திருவாதிரை 
தோனும்‌ எம்பெருமானார்‌ திருமலையப்ப 
னுடன்‌ புறப்பட்டுத்‌ இருவீதியெழும்‌,தரு 
ஞம்போது இராமாநுச நூற்றந்தாதியை 
அதநுஸந்தித்துக்‌ கோபுரவாசலுக்குள்‌ 
சாத்துமுமை செய்யப்படும்‌. அனத்யயன 
காலத்தில்‌ இவ்வெல்லாப்‌ புறப்பாடுகளி 
அம்‌ உபதேசரத்தினமாலை ஸேவிக்கப்‌ 
படும்‌. 

அழகியசிங்கர்‌ மேயான்வேங்கடம்‌ 
வராகப்‌ பெருமாள்‌ சேனைமுதலியார்‌ 
ஆரயவர்களின்‌ வருஷத்‌ திருகக்ஷத்திரத்‌ 
தின்போது திருப்பல்லாண்டு, கண்ணி 
அண்சிறுத்தாம்பு, கோயில்திருவாய்‌ 
மொழீ,இராமா நுச நாழ்றந்தாதி,உபதேச 
ரத்தனமாலை ஆகியவை ஸேவித்துச்‌ 
சாத்துமுறை செய்யப்படும்‌. ஸ்ரீஜயந்தி 
யன்று இரவில்‌ உக்ர ஸ்ரீரிவாஸமூர்த்‌ இக்கு 
நடக்கும்‌ த்வாதசாராதனத்திலும்‌, 
தஇருமலையப்ப னுடைய வஸந்தோத்ஸவத்‌ 
இன்‌ சூன்றாம்ஈாளிலும்‌, வராகப்பெரு 
மாளுடைய அத்யயனோத்ஸவத்திலும்‌, 
இருமலையெம்பெருமானர்‌ ஸந்நிதியில்‌ 
நடைபெறும்‌ மணவாளமாமுனிகள்‌ 
சாத்து முறையிலும்‌ முன்புபோலவே 
ஸேவை சாத்துமுறைகள்‌ நடக்கும்‌. 


42 





ஸ்ரீஜயந்தியன்று இரவில்‌ கண்ணனுக்‌ 
குத்‌ திருமஞ்சனமானவுடன்‌ பெரியாழ்‌ 
வார்‌ திருமொழிஸேவை சாத்‌.துமுறைகள்‌ 
நடைபெறும்‌. 


மூன்று நாட்கள்‌ நடக்கும்‌ திருப்பவித்‌ 
ரோத்ஸவத்தின்போது திருமலையப்ப 
அடைய மாலைப்புறப்பாட்டில்‌ முறையே 
முதல்‌ மூன்று திருவந்தாதிகள்‌ ஸேவித்‌ 
அச்‌ சாத்துமுறை செய்யப்படும்‌. 
ஹோமம்‌ நடக்கும்போது திருவாய்மொழி 
ஸேவை உண்டு. 


ப்ரஹ்மோத்ஸவம்‌ 


புரட்டாசி மாதத்தில்‌ நடைபெறுகிற 
இருவேங்கடமுடையா னுடைய ப்ரஹ்‌ 
மோத்ஸவத்தின்‌ முதல்காள்‌ காலை த்வஜா 
சோஹணத்திற்லாக கடக்கும்‌ தோளுக்‌ 
கினியான்‌ புறப்பாட்டில்‌ இயல்கோஷ்டி. 
யில்லை. இரவு சேஷவாகனத்தில்‌ முதல்‌ 
திருவந்தாதி. இரண்டாம்நாள்‌ காலை 
சிறிய சேஷவானகத்திலும்‌ இரவு ஹம்ஸ 
வாசனத்திலும்‌ இரண்டாம்‌ திருவந்தாதி. 
மூன்றாம்‌ நாள்‌ காலை ஸிம்மவாகனத்திலும்‌ 
இரவு முத்தப்பர்தலிலும்‌ (சப்பரம்‌) 
மூன்றாந்திருவந்தாதி. நான்‌ கரம்நாள்‌ 
காலை கற்பகவிருகஷத்திலும்‌ இரவு ஸர்வ 
பூபாலத்திலும்‌ (விமானம்‌) நான்முகன்‌ 
திருவந்தாதி. ஐந்தாம்காள்‌ காலை பல்லக்‌ 
கில்‌ நாச்சியரா திருக்கோலத்திலும்‌ இரவு 
பெரிய திருவடி. வாகனத்திலும்‌ திருவிருத்‌ 
தம்‌. ஆறாம்மாள்‌ காலை சிறிய திருவடியிலும்‌ 
இரவுயானை வாகனத்திலும்‌ பெரிய திருவம்‌ 
தாதி, மாலையில்‌ ஈடக்கும்‌ வஸந்தோத்ஸ 
வத்தில்‌ இயல்‌ இல்லை. இவ்வா றுநாட்களி 
லும்‌ இயற்பாவிற்குப்‌ பின்பு பெரியாழ்‌ 
வார்‌ திருமொழியைச்‌ சிறிது சிறிதாக 
ஸேவித்து முடிப்பர்கள்‌. ஏழாம்காள்‌ 
காலை சூர்யப்ரபையிலும்‌ இரவு சந்த்ர 
ப்ரபையிலும்‌ எட்டாம்நாள்‌ காலை திருத்‌ 
தேரிலும்‌ பெரிய திருமொழி ஸேவித்துத்‌ 





திருத்தேர்‌ நிலைசேர்ந்தவுடன்‌ பெரியாழ்‌. 
வார்‌ திருமொழியும்‌ பெரிய திருமொழியும்‌ 
சாத்துமுறை செய்யப்படுகிறது. திருவா 
சிரியம்‌ திருவெழுகூற்றிருக்கை சிறிய 
திருமடல்‌ பெரிய திருமடல்‌ ஆகியவ ற்றை 

யும திருத்தேர்ப்‌ புறப்பாட்டிலேயே 
ஸேவித்து முடிப்பர்கள்‌. எட்டாம்காள்‌ 
இரவு குதிரை வாகனத்தில்‌ நாச்சியார்‌ 
இருமொழி, ஓன்பதாம்காள்‌ காலையில்‌ 
பல்லக்குபபுறப்பாட்டில்‌ பெருமாள்‌ 
இருமொழியும்‌ உள்ளேயெழுந்தருளிய 
வுடன்‌ சூர்ணாபிஷேகத்தில்‌ திருச்சந்த 
விருத்தம்‌ முதலாகக்‌ கண்ணி றுண்சிறுத்‌ 
தாம்பு ஈறாகவுள்ள ப்ரபந்தங்களும்‌ இருக்‌ 
குறுந்தாண்டகமும்‌ ஸேவித்து, தீர்த்த 
வாரிக்காக ஸ்வாமி புஷ்கரிணிக்கெழும்‌ 
தருளும்போது இருநெடுந்தாண்டகம்‌ 
சேவித்து நிறுத்தப்படும்‌. ஸ்வாமி புஷ்‌ 
கரிணிக்கரையில்‌ ஸ்ரீவராகப்பெருமாள்‌ 
ஸத்நிதி வாசலில்‌ உபயநாச்சியாருடன்‌ 
இருமலையப்பனுக்கும்‌ சக்ரத்தாழ்வாருக்‌ 
கும்‌ அலங்காரத்‌ தருமஞ்சனமாஃச்‌ சக்ரத்‌ 
தாழ்வார்‌ தீர்த்தம்‌ ஸாதித்தவுடன்‌ 
தருவாரா தனத்தில்‌ இருப்பள்ளியெழுச்சி. 
திருப்பாவை திருப்பல்லாண்டு கண்ணி 
நுண்சிறுத்தாம்பு கோயில்திருவாய்‌ 
மொழி இராமானுச நூற்றந்தாதி உப 
தேசரத்தினமாலை ஸேவித்துச்‌ சாத்து 
முறை செய்யப்படும்‌. திருப்பாவைக்கும்‌ 
திருவாய்மொழிக்கும்‌ நடுவில்‌ திருநெடுர்‌ 
தாண்டகச்‌ சாத்துப்பாட்டுக்களும்‌ 
ஸேளிக்கப்படும்‌, எட்டாம்காள்‌ திருத்‌ 
தேரடியிலும்‌ ஒன்பதாம்காள்‌ வராகப்‌ 
பெருமாள்‌ ஸந்நிதி வாசலிலும்‌ சாத்து 
முறையில்‌ இயற்சாத்தும்‌ (கன்றும்‌... 
மலர்ந்தபூவே) வாழித்‌ திருநாமமும்‌ 
ஸேவிக்கப்படும்‌. ஒன்பதாம்‌ நாளிரவு 
,த்வஜாவரோஹணப்புறப்பாட்டில்‌ இரா 
மாநுச நூற்றந்தாதி. பத்தாம்நாள்‌ 
த்வாதசாராதனமும்‌ திருவாய்மொழி 
யாயிர ஸேவையும்‌ ஈடந்ததாகத்‌ திருமலை 


43 
































யொழுகில்‌ காணப்படுகின்றது. ஆனால்‌ 
அது அன்று ஈடவாமல்‌ அடுத்த வருஷம்‌ 
ஸ்ரீஜயக்தியன்று உக்ரமூர்த்திக்கு நடக்‌ 
கின்றது. கோயில்‌ இருவாய்மொழிதான்‌ 
ஸேவிக்கப்படுகிற து. இதற்குக்‌ காரணம்‌ 
தெரியவில்லை. எட்டு ஒன்பதாம்‌ நாட்‌ 
களில்‌ காலைவேகாகள்‌ நீங்கலாக மற்ற 
நாட்களில்‌ எல்லாம்‌, வாகனத்திலிருந்து 
படிகளைந்து கோயிலுக்கெழுர்‌ தருளும்‌ 
போது கோபுரவாசலுக்குள்‌ சாத்து 
முறையும்‌, எம்பெருமானார்‌ ஸந்நிதியில்‌ 
இயற்சாத்துவாழிகளும்‌ ஸேவிக்கப்படும்‌. 
கோவில்‌ வாசலில்‌ நடக்கும்‌ தருவர்‌ திக்‌ 
காப்பின்போ.து இருமலையப்பன்‌ அமுது 
செய்யும்‌ இயற்படியென்றே வழங்கப்‌ 
படுகிற தோசைப்படி எம்பெருமானார்க்கு 
அமுதுசெய்விக்கப்பட்டு இயற்சாத்தின்‌ 
போது விகியோிக்கப்படும்‌, இருப்பவித்‌ 
ரோத்ஸவத்தில்‌ மூன்று நாட்களிலும்‌ 
எம்பெருமானார்‌ இருமுன்பாக இயற்சாத்‌ 
அம்‌ இயற்படி விரியோகமும்‌ நடக்கும்‌, 
இரண்டு மூன்று வருடங்கட்கு ஒருமுறை 
தனியாக கடக்கும்‌ நவராத்ரி ப்ரஹ்மோத்‌ 
ஸ்வத்திலும்‌ முற்கூறியபடியே ஸேவை 
சாத்துமுறைகளும்‌ இயற்படியும்‌ இயற்‌ 
சாத்தும்‌ நடைபெறும்‌, ம்‌ 
ப்ரஹ்மோத்ஸவங்களில்‌ இருவேங்கட 
முடையான்‌ தஇிருஈக்ஷத்திரமாய்த்‌ தீர்த்த 
வாரி நாளான ச்ரவணத்தினன்று இரவுப்‌ 
புறப்பாட்டில்‌ இராமாநுச.நூ,ற்றர்தாதிச்‌ 
சாத்துமுறையானவுடன்‌ பெருமாள்‌ கருட 
மண்டபத்தில்‌ திவாரபாலகரின்‌ ஸமீபத்‌ 
இல்‌ வடக்குமுகமாக எம்பெருமானாரைக்‌ 
கடாக்ஷித்துக்கொண்டே எ முர்தருளி 
யிருந்து அமு.துசெய்து ஆஸ்‌. தானம்‌ கண்‌ 
டருளூவர்‌. ஓவ்வொருமாதத்‌ தருஈக்ஷத்ர 
மான திருவோணத்தில்‌ கிழக்குமுகமாகக்‌ 
கருடனைக்‌ கடாக்ஷித்‌. துக்கொண்டு ஆஸ்தா 
னம்‌ கண்டருளும்‌ இருமலையப்பன்‌ ப்ரஹ்‌ 
மோத்ஸவத்‌ திருவோணத்தில்‌ மட்டும்‌ 
வடக்குமுகமாக எழுந்தருளி எம்பெருமா 





ஒருக்கு ஸேவை ஸாதிப்பதை, ப்ரஹ்‌ 
மோத்ஸவத்தை நன்றாக ஈடத்திவைத்த 
தற்காகத்‌ திருமலையப்பன்‌ எப்பெருமா 
ஓர்க்கு உபயகாச்சியார்களுடன்‌ தன்னை 
முற்றூட்டாக அனுபவிப்பிக்கும்‌ ஸர்வ 
ஸ்வதானமென்று பெரியோர்‌ அருளிச்‌ 
செய்வர்‌. 


இருவத்யயனோத்ஸவம்‌ 


திருமலையில்‌ இருவத்யயனோத்ஸவம்‌ 
இருபத்து மூன்றுநாட்கள்‌ நடைபெறு. 
கிறது. வைகுண்டைகாதசிக்கு முன்பு 
வரும்‌ அமாவாசையன்‌ றிரவு கோமால 
ஸேவையாட அமுஅசெய்தவுடன்‌ இருமலை 
யப்பன்‌ உபய௩ாச்சியார்களுடன்‌ புறப்‌ 
பட்டுத்‌ திருமாமணி மண்டபம்‌ சேர்ந்து. 
கிழக்கு முகமாக திவ்யஸிம்ஹுஸன த்தில்‌ 
வீற்றிருப்பர்‌. ஈம்மாழ்வார்‌ திருமேனி 
இருமலையில்‌ இல்லாத குறை. ஒருவாறு தீர 
அவருக்கு ஆசார்யரான ஸ்ரீஸேோபதி 
யாழ்வான்‌ ஸிம்ஹாஸனத்‌தின்ழே பக்கத்‌ 
தில்‌ தெற்குமுகமாக விற்றிருப்பர்‌. மண்ட 
பத்தின்‌ கீழே. எம்பெருமானாரும்‌ தெற்கு 
முகமாகவே எழுந்தருளியிருப்பர்‌, தளிகை 
கண்டருளியவுடன்‌ ஜீயர்‌ ஸ்வாமிகளும்‌ 
அத்யாபகர்களும்‌ இயற்பாவில்‌ முதல்‌ 
திருவந்தாதி முதலாகத்‌ திருவிருத்தமீறாக 
உள்ள ப்ரபர்தங்களில்‌ முதற்பாட்டும்‌ 
சாத்துப்பாட்டுகளும்‌ ஸேவித்துத்‌ 
தொடங்குவர்கள்‌. மறுகாள்‌, அதாவது 
பகற்பத்தில்‌ முதல்நாள்‌ காலை இயற்பா 
முழுதும்‌ ஸேவிப்பர்கள்‌. அன்றிரவு திருப்‌ 
பல்லாண்டும்‌ வண்ணமாடங்கள்‌ பதிகமும்‌ 
தொடங்குவர்கள்‌. இரண்டாம்நாள்‌ காலை 
பெரியாழ்வார்‌ திருமொழியில்‌ முதலிரண்டு 
பத்துக்கள்‌. இரவு சென்னியோங்குத்‌ 
தொடக்கம்‌. மூன்றாம்காள்‌ காலை பெரி 
யாழ்வார்‌ திருமொழி முடிவுபெறும்‌, 
இரவு விண்ணீலமேலாப்புத்‌ தொடக்கம்‌. 
ஈான்காம்காள்‌ காலை இருப்பாவையும்‌ 
நாச்சியார்‌ திருமொழியும்‌. இரவு ஊனேறு 


44 


செல்வத்‌ தொடக்கம்‌. ஐந்தாம்நாள்‌ காலை 
பெருமாள்‌ திருமொழி முதல்‌ கண்ணிநுண்‌ 
சிறுத்தாம்பு முடிய ஸேவை, இரவு 
பெரிய திருமொழியில்‌ வாடினேன்வாடி, 
தாயேதந்தை தொடக்கம்‌. ஆறரும்காள்‌ 
காலை திருமொழியில்‌ முதலிரண்டு பத்துக்‌ 

ர்‌. இரவு வாடமருதிடை தொடக்கம்‌, 
ஏழாம்காள்‌ காலை மூன்று நான்கு பத்‌ 
க்கள்‌. இரவு பண்டைநான்மறையும்‌ 
தொடக்கம்‌. எட்டாம்நாள்‌ காலை ஐந்து 
ஆறு ஏழு பத்துக்கள்‌, இரவு தெள்ளியீர்‌ 
தொடக்கம்‌. ஓன்பதாம்நாள்‌ சாலை எட்டு 
ஒன்பது பத்துக்கள்‌. இரவு காதிற்கடிப்பு 
தொடக்கம்‌. பத்தாம்நாள்‌ காலை பத்து 
பதினொன்று பத்துக்கள்‌. இரவு இருக்‌ 
குறும்தாண்டகமும்‌ திருநெடுக்தாண்டக 
மும்‌ ஸேவித்‌.அ, பெரியாழ்வார்‌ திருமொழி 
பெரிய திருமொழி தருநெடுந்தாண்டகம்‌ 
இவற்றைச்‌ சாத்துவர்கள்‌. அதன்‌ மறு 
நாள்‌ அதாவது இராப்பத்து முதல்நாள்‌ 
தொடங்கி இரவில்‌ இருப்பல்லாண்டு 
ஆரம்பித்துத்‌ திருவாய்மொழியில்‌ 
முறையே ஓவ்வொருபத்தாக ஸேவித்துப்‌ 
பத்தாம்‌ நாளிரவு திருவாய்மொழி சாத்து 
முழை செய்யப்படும்‌. அதன்மறுகாளிரவு 
கண்ணிறுண்சிறுத்தாம்பு தனியாக 
ஸேவிக்கப்படும்‌, அதற்கு மறுகாளிரவு 
இராமாறுசநாற்றந்தாஇு உபதேசரத்தின 
மாலை ஸேவையாகிச்‌ சாத்துமுறையில்‌ 
இயற்சாத்து வாழித்திருமாமம்‌ ஸேவிக்க 
அத்யயனோத்ஸவம்‌ முடிவுபெறும்‌. ஆகத்‌ 
திருமலையப்பலுக்குத்‌ இருவத்யயனோத்‌ 
ஸவம்‌ இருபத்து மூன்று நாட்கள்‌. அதன்‌ 
மறுநாள்‌ வராகப்பெருமாளுக்குக்‌ கோயில்‌ 
இருவாய்மொழியுடன்‌ அத்யயனோத்ஸவம்‌ 
நடைபெறும்‌. 


இராப்பத்து சாத்துமுறையன்றும்‌ 
இராமாநுச நூற்றந்தாதி சாத்துமுறை 
யன்றும்‌ சாத்‌. துமுறை முடிவுபெத்றவுடன்‌ 
எம்பெருமானார்‌ புறப்பட்டு ப்ர,சகறிண 
மாக மூலவர்ஸக்நிதிக்கெழுந்தருளிக்‌ கடரு 


45 


மண்டப த்தில்த்வாரபாலகர்களிடம்‌எமும்‌ 
தருளியிருப்பர்‌.அர்ச்சகர்மூலவரிடமிருக்‌ து 
பரிவட்டம்‌ மாலை சேஷவஸ்த்ரம்‌ இவற்‌ 
றைக்‌ கொணர்ந்து எம்பெருமானுக்கு 
அணிவித்து ஸ்ரீசடகோபன்‌ ஸாதிப்பர்‌. 
பிறகு ஜீயர்ஸ்வாமி முதலியோர்‌ உடைய 
வர்‌ அனுஸந்திப்பதாக, குன்றமேந்தி 
அகலகில்லேன்‌ ஓ.மிவில்காலம்‌ பல்லாண்டு 
அடியோமோடும்‌ என்ற பாட்டுக்களையும்‌ 
கத்யத்தில்‌ ஓம்‌ பகவந்காராயண என்று 
தொடங்கும்‌ முதல்‌ சூர்ணையையும்‌ ஸேவிப்‌ 
யர்கள்‌. முன்னும்‌ பின்னும்‌ தனியனும்‌ 
வாழியும்‌ முறையே உண்டு. கேரஷ்டிக்‌ 
கும்‌ ஸ்ீசடகோபன்‌ ஸா திப்ப துண்டு. 


குன்றமேந்தி முதலிய பாசுரங்களின்‌ 
ஸ்தானத்தில்‌ தாயே தந்தையென்றும்‌ 
என்ற பாசுரமொன்றே ஸேவிக்கப்படும்‌, 
மற்றவை முன்புபோலவே ஈ௩டக்கும்‌: 
இப்படி எம்பெருமானார்‌ மங்களாசாஸ 
னம்‌:செய்தருஞவதனால்‌தான்‌ திருமலையில்‌ 
மூலபபரத்திற்கு ப்ராதான்யம்‌ வந்த 
தென்று இருமலையொழுகு தெரிவிக்கிறது. 
இவ்விதமாக இம்மூன்று நாட்களிலும்‌ 
மங்களாசாஸனம்‌ முடிந்த பின்பு எம்பெரு 
மார்‌ மறுபடியும்‌ விமான ப்ரதக்ஷிண 
மாகப்‌ புறப்பட்டு தாடீபஞ்சகம்‌ யதி 
ராஜவிம்சதி கோஷ்டியுடன்‌ தம்ஸர்நிதி 
சேர்ந்து தீர்த்தம்‌ அனந்தாழ்வான்‌. 
(பாதுகை) ப்ரஸாதம்‌ இவற்றைக்‌ 
கோஷ்டியாருக்கு ப்ரஸாதிப்பர்‌. 


தெலுங்கு வருஷப்பிறப்பாகிய யுகா 
இப்‌ பண்டிகை தொடங்கி நாற்பது நாட்‌ 
கள்‌ திருமலையப்பனுக்கு கித்யோத்ஸவம்‌ 
மாலைவேளையில்‌ நடைபெறும்‌. சிறிய 
இருமடல்‌ வீதியில்‌ அ நுஸந்திப்பர்கள்‌. இரு 
வீதிப்புறப்பாடு முடிந்தவுடன்‌ எம்பெரு 
மானார்‌ ஸந்கிதிவாசலில்‌ பெருமாள்‌ எழுந்‌ 
தருளியவுடன்‌ சுக்குவெல்லம்‌ கடலைப்‌ 
பருப்புச்சுண்டல்‌ பகாளாபாத்‌ அமுது 
செய்து கோஷ்டி விகியோகமாகும்‌. 





















































எம்பெருமானாருக்குத்‌ திருமலையில்‌ 
நடைபெறுகிற பத்துகாளுத்ஸவத்தில்‌ 
நரலாயிரஸேவை நடைபெறும்‌. மாலைப்‌ 
புறப்பாட்டுக்களில்‌ பத்துமாட்களிலும்‌ 
திருமலையப்பனுடனும்‌ காலைப்புறப்பாட்‌ 
டுக்களில்‌ அப்பனுடைய ஸ்ரீசட்கோப 
னுடனும்‌ எம்பெருமானார்‌ திருவீதி எழும்‌ 
தருள்வர்‌. காலையில்‌ இருவீதியிலும்‌ பக 
லில்‌ ஆஸ்தானத்திலும்‌ இயற்பா முதலிய 
கூவாயிரஸேவையும்‌ இரவு ஆஸ்தானத்‌ 
இல்‌ திருவாய்மொ ழிஸேவையும்‌ ௩ட க்கும்‌. 
காஃப்புறப்பாடாகக்‌ கோபுரவாசலுக்‌ 
குள்‌ இயல்‌ முடித்தவுடன்‌ உள்ளே எழுந்‌ 
தருளும்போது விமானப்ரதக்ஷணத்தில்‌ 
பத்துமாளிலும்‌ தாடீபஞ்சக யதிராஜ 
விம்சதி அனுஸர்‌. தானமும்‌, ஸர்நிதி சேர்ச்‌ 
ததும்‌ இயற்சாத்தும்‌ இயற்படி. விநியோக 
மும்‌ நடைபெறும்‌. மாலையில்‌ திருவீதி 
யில்‌ சிறிய திருமடல்‌. சாத்‌ துமுதையன்று 
உடையவர்‌ ஸந்நிதிவாசலில்‌ பெருமாள்‌ 
எழுந்தருளித்‌ திருவாய்மொழி சாத்து 
முறை நடைபெறும்‌. ம 

இயல்கோஷ்டியுடன்‌ டக்‌ 
இருமலைப்‌ புறப்பாடுகளெல்லாவற்றிலும்‌ 
கோபுரவாசலுக்குள்‌ இயல்‌ முடிக்கும்‌ 
போது கோஷ்டிக்கு ஸ்ரீசடகோயன்‌ 
ஸா திப்ப.துண்டு. 6 

ஒழ்த்‌ திருப்பதியில்‌ கோவிர்தராஐனுக்‌ 
குக்‌ காலைத்‌ தோமால ஸேவையி ல்‌ 
இருப்பள்ளியெழுச்சியும்‌ திருப்பாவையும்‌, 
மாலைத்‌ தோமால ஸேவையில்‌ நித்யாறு 
ஸ்தானமும்‌, அனத்யயன காலங்களில்‌ 
உபதேசரத்தினமாலாதிகளும்‌ உண்டு. 


கோவிந்தராஜன்‌ சக்ரவர்த்தி திருமகன்‌ 


இருச்சானூர்த்‌ தாயார்‌ இவர்களின்‌ ப்ரஹ்‌ 


'மோத்ஸவங்களில்‌ இயல்ஸேவிக்கும்‌ 
.க்ரமம்உடையவர்ஸ்கிதியில்‌ இயற்சாத்து 
(இயற்படிவிரியோகம்‌ இவை எல்லாம்‌ 


திருமலையிற்போல்‌ ஈடைபெறும்‌. திருச்‌ 
சானூர்த்‌ தாயாருத்ஸவம்‌ அனத்யயனத்‌ 
தில்‌ வந்தால்‌ உபதேசரத்தினமாலை 


46 


இருவாய்மொழி நூற்றந்தா திகளே ஸேவிக்‌. 
கப்படும்‌. 

கோவிந்தராஜன்‌ மாதத்திரு ஈக்ஷத்‌ 
திரம்‌ உத்தரத்தில்‌ 'இருவந்தாதிகளே வரி 
சையாக ஸேவிக்கப்படும்‌. ஓவ்வொரு. 
மாதப்‌ பெளர்ணமியிலும்‌ இரவு பூலங்கி 
மில்‌ பெருமாள்‌ திருமொழி. வருஷத்‌ இரு 
நக்ஷத்திரம்‌ பங்குனி யுத்தரத்தில்‌ காலை 
மீல்‌ எண்ணெய்க்காப்பில்‌ நாச்சியார்‌ 
'இருமொழியும்‌ இரவு பூலங்கியில்‌ பெரு 
மாள்‌ திருமொழியும்‌ ஸேவிக்கப்படும்‌. 

திருமலையில்‌ அத்யயனோத்ஸவம்‌ 
தொடங்கும்‌ அமாவாசைக்கு அடுத்த 
அமாவாசையில்‌ தொடங்கும்‌ ஸ்ரீகோவிந்த 
ராஜனுடைய அத்யயனோத்ஸவம்‌ திருமலை 
மிற்போலவே௩டைபெறும்‌. ஆழ்வார்களும்‌ 
ஆசாரியர்களில்‌ எம்பெருமானாரோடு 
கூரத்தாழ்வானும்‌ எழுந்தருளி நடை 
பெறுவது விசேஷம்‌. பகற்பத்து சாத்து 
முறை இராப்பத்து சாத்துமுறை கண்ணி 
நுண்‌ சிறுத்தாம்பு இராமாதுசநூற்றற்‌ 
தாதி நாட்களில்‌ முறையே கலியன்‌ 
நம்மாழ்வார்‌ மதுரகவிகள்‌ 'இராமாநுசன்‌ 
ஆ$யோர்க்குக்‌ கோவிந்தராஜன்‌ மூலவ: 
ரீடம்‌ மங்களாசாஸனமும்‌ தாடீபஞ்சக, 
பராங்குசாஷ்டக, ய திராஜவிம்சதி 
ஸ்தோத்ராநுஸக்தானமும்‌ திருமலையிற்‌ 
போலவே ஈடைபெறும்‌: இராப்பத்து 
சாத்துமுறையன்று மாலை ஈம்மாழ்வார்‌ 
கோவிந்தராஜனுடன்‌ இருவீ தயெழும்‌ தரு. 
ளும்போது, ஆழ்வார்மட்டும்‌ பெருமா 
கப்‌ பிரிந்து சிறிதுதூரம்‌ வடக்கே 
சென்று திருமலையைப்‌ பார்த்தெழுந் தருளி 
யிருந்து குன்றமேர்தி முதலிய பாசுரங்‌ 
கதா ஸேவிக்க மங்களாசாஸனம்‌ செய்‌ 
தருளித்‌ திரும்பிக்‌ கோவீர்தராஜனுடன்‌ 
சேர்ந்து ஸந்நிதிக்‌ கெழுந்தருள்வர்‌. 
இருமலை மங்களாசாஸனம்‌ முடிந்து: 
கோவிந்தனுடன்‌ சேரும்வரையில்‌ ஆள 
வந்தார்‌ ஸ்தோத்ராநுஸந்தானம்‌. இரவு: 


திருமாமணி மண்டபத்தில்‌ 
திருவடி தொழுகருர்‌. 
கீழ்த்தருப்பதியில்‌ உள்ஈம்மாழ்வார்‌. 
வெளிஈம்மாழ்வாரென்று நம்மாழ்வார்‌ 
இருவர்‌ ஸேவை ஸாதிக்கின்றனர்‌, வெளி 
கம்மாழ்வார்‌ அத்யயனோத்ஸவத்தில்‌ 
கோவிந்தராஜனைத்‌ திருவடி தொழுகிறார்‌. 
பத்துகாளுத்ஸவம்‌ ஸ்வப்ரபந்த ஸேவை 
யுடன்‌ கண்டருளுகிறார்‌. உள்கம்மாழ்‌ 
வார்‌ கோவிர்தராஜனுடன்‌ (சாத்துமுறை 
யன்று) திருமஞ்சனமும்‌ கோயில்‌ திருவாய்‌ 
மொழி சாத்துமுறையும்‌ கண்டருளுகறார்‌. 
பெரியாழ்வாரும்‌ இருவர்‌ உளர்‌. அவர்‌ 
களில்‌ வெளீப்பெரியாழ்வரர்‌ கோவிந்த 
ராஜனுடன்‌ (சாத்துமுறையன்று) திருப்‌ 


ஆழ்வார்‌ 


யாவை திருவாய்மொழி சாத்துமுறை 
கண்டருளுகிறார்‌. 
ஸேனைமுதலியார்‌. பொய்கையார்‌ 


பூதத்தார்‌ பேயார்‌ திருமழிசைப்பிரான்‌ 
குலசேகரர்‌ உட்பெரியாழ்வார்‌ தொண்ட 
ரடிப்பொடிகள்‌ திருப்பாணாழ்வார்‌ முதலி 
யாண்டான்‌ பட்டர்‌ ப்ரதிவாதிபயங்கரம்‌ 
அண்ணா இவர்களுக்குப்‌ பத்‌ துமாளுத்ஸவ 
யில்லை. ஒருகாள்‌ மட்டும்‌ (சாத்துமுறை 
மட்டும்‌) மாதத்திருஈஷ்ஷத்திரம்‌ போல்‌ 
ஈடக்றெது. சேனை முதலியார்‌ மூலவர்‌ பக்‌ 
கத்தில்‌ இருக்கிறபடியால்‌ அவர்க்குப்‌ பெரு 
மாளிடமிருந்து பரிவட்டம்‌ மாலை ஸ்ரீசட 
கோபன்‌ எல்லாம்‌ உண்டு. மற்றவர்க்கு 
இல்லை. 

ஸுதர்சனழ்வான்‌ சாத்துமுை 
யன்று கோவிந்தன்‌ திருவீதி எழுந்தருளித்‌ 
இரும்பியவுடன்‌ கோயில்‌ திருவாய்மொழி 
சாத்துமுறை நடக்கிறது. கூரத்தாழ்வான்‌ 
சாத்துமுறைக்குக்‌ கோவிந்தராஜன்‌ எழுந்‌ 
தருஞூறுர்‌. இருவீதிப்‌ புறப்பாடு இல்லை. 
கோயில்‌ திருவாய்மொழிதான்‌. இவ்விரு 
வர்க்கும்‌ ஓரே ஒருநாள்‌ கான்‌ உத்ஸவம்‌. 

புண்டரீகவல்லித்‌ தாயாருக்குப்‌ 
பங்குனியுத்தரம்‌ முடிய ஏழுகாளுத்ஸவம்‌, 











ஆண்டாள்‌ வெளிப்பெரியாழ்வார்‌ கலியன்‌ 
அனந்தாழ்வானுடன்கூடிய மதுரகவிகள்‌ 
திருமலைகம்பி வேதாந்தாசாரியர்‌ இவர்‌ 
களுக்குப்‌ பத்துகாளுத்ஸவம்‌. சாத்து 
முறை நாட்களில்‌ காலையிலேயே இவர்கள்‌ 
ஸந்நிதிக்குக்‌ கோவிந்தராஜன்‌ எழுந்தரு 
ளித்‌ திருமஞ்சனம்‌ திருப்பாவை சாத்து 
முறை மாலையில்‌ புறப்பாடு இரவில்‌ 
திருவாய்மொழி சாத்துமுறை எல்‌ 
லாம்‌ நடைபெபறுகிறது. இவர்‌ 
களெல்‌3லார்க்கும்‌ இருவாய்மொழியும்‌ 
யதோ சிதம்‌ ஸ்வப்ரபர்தமும்‌ ஸேவிக்கப்‌ 
படும்‌. வேதாந்ததேசி ருக்கு நாலாயிர 
ஸேவை நடக்கிறது. புண்டரீகவல்லித்‌ 
தாயார்‌ ஆண்டாள்‌ தவீர்க்த மற்றவர்க்குக்‌ 
கோவிந்தராஜன்‌ மூலவரிடம்‌, திருவாய்‌ 
மொழி சாத்துமுறையான பிறகு மங்களா 
சாஸனம்‌ நடைபெறுகிறது. வேதாந்த 
தேசிகருக்கு மங்களாசாஸனம்‌ இப்போது 
நடப்பதில்லை. 

ஏம்பெருமானாருக்கும்‌ மணவாள 
மாழுனிகளுக்கும்‌ பத்‌துநாளுத்ஸவம்‌. 
சாத்துமுறையன்‌ று இவர்கள்‌ ஸர்நிதிக்குக்‌ 
கோவிந்தராஜன்‌ மாலையில்‌ எழுந்தருளி, 
இவர்களுடன்‌ இனசர்யை எதிரா ஐவிம்சதி 
ஆளவக்தார்‌ ஸ்தோத்ர கோஷ்டியுடன்‌ 
திருவீதி எழுந்தருளி இவர்கள்‌ ஸக்நிதி 
சேர்ந்தவுடன்‌ அமுதுசெய்து திருவாய்‌ 
மொழி சாத்துமுறை கண்டருளுரிறார்‌. 
எம்பெருமானாருத்ஸவத்தில்‌ எம்பெருமா 
னார்க்குப்‌ பத்‌ துநாளும்‌ இரண்டு வேளை 
யும்‌ புறப்பாடும்‌ நாலாயிரமும்‌, ஸந்கிதி 
சேர்ந்தவுடன்‌ இயற்சாத்தும்‌ இயற்படி 
யும்‌ உண்டு. மணவாளமாமுனிகளுக்கு 
நாலாயிர ஸேவையும்‌, சாத்துமுறை 
யன்று இரவுமட்டும்‌ கோவிக்தராஜனோடு 
புறப்பாடும்‌ நடைபெறுகிறது. எம்பெரு 
மானாருக்குச்‌ சாத்துமுறையன்று காலை 
யிலும்‌ மாலையிலும்‌ கோவிந்தராஜ 
னுடைய விமான ப்.ரதக்ஷிணத்தில்‌ தாட்‌ 
பஞ்சக யதிராஜவிம்சதி கோஷ்டி நடை 
பெறுகிறது. மணவாளமாமுனிகளுக்குச்‌ 


47 























சாத்துமுறையன்று திருப்பாவை 
திருவாய்மொழி சாத்துமுறைகள்‌ முடிந்த 
வுடன்‌, இரண்டு வேகாகளிலும்‌ திரசர்யை 


யதிராஜவிம்ச திய நுஸந்தானம்‌ நடக்‌ 
கிறது. வேதாக்‌ ததேசிகர்க்குச்‌ சாத்து 
முறையன்று (ஐப்பசி த்‌ திருவோணம்‌) வட 


கலையார்களின்‌ தேசிகஸ்‌ 
தானம்‌ புறப்பாட்டி லும்‌ 
உண்டு. 


தோத்ராநுஸந்‌ 
உள்ளேயும்‌ 


ஸ்ரீஜயந்தியன்று கண்ண அக்குப்‌ 
பெரியாழ்வார்‌ தஇருமொழியும்‌ ஸ்ரீராம௩வமி 
யன்று கோவிந்தன்‌ ஸந்ரிதியிராமபிரா 
அக்கும்‌ தனிக்கோயில்‌ சக்ரவர்த்தித்‌ 
இருமகனுக்கும்‌ பெருமாள்‌ திருமொழியும்‌ 
ஸேவிக்கப்படும்‌. 


பேரிசெட்டிமாரின்‌ 
கும்‌ திருக்கச்சிநம்பி ஸந்நிதியில்‌ க்‌ 
குப்‌ பத்துகாளூத்ஸவமும்‌ திருவாய்மொழி 
ஸேவையும்‌, சாத்துமுறையன்று த 
ஸக்நிதியில்‌ எழுந்தருளியிருக்கற தேவப்‌ 
பெருமாளுடன்‌ யு.றப்பாடும்‌ நடைபெறு 
றது. 2 


திருமலையிலும்‌ இருப்பதியிலும்‌ இருச்‌ 
சாலூரிலும்‌ உள்ள எல்லா ஸக்நிதிகளி 
அம்‌, ஸாதித்தருள ஸ்ரீசைலேச தயா 
பாத்ரம்‌ என்று தொடங்க அத்யாபகர்‌ 
களைக்கொண்டு ஸேவையை ஈடப்பிக்கும்‌ 
அத்யாபகத்‌ தலைமை ஸ்ரீமத்பரமஹம்‌ 
ஸேத்யாதிவிசிஷ்டரான பெரிய ஜீயர்‌ 
ஸ்வாமியின்‌ தினிப்பட்டதோர்‌ செல்வ 
மாகும்‌. அவரில்லா தபோது ஸ்ரீமத்பரம 
ஹம்ஸ சிறிய ஜீயர்ஸ்வாமியோ, அவரு 
மில்லாதசமயத்தில்‌ ஏகரங்கி ஸ்ரீவைஷ்ண 
வரோ. அப்பணியைப்‌ பெரிய ஜீயர்‌ 
ஸ்வாமிக்குப்‌ பிரதிகிதியாகச்‌ செய்தருளு 
வர்கள்‌. இந்தப்‌ பொறுப்பைத்‌ தேசிகர்‌ 
ஸக்நிதியி லும்‌ வடகலை யேகரங்கி ஸ்ரீவைஷ்‌ 
ணவர்‌ மூலமாகப்‌ பெரிய ஜீயர்‌ நிர்வஹித்‌ 
கீருள்வர்‌. தேசிகர்‌ ஸக்நிதியில்‌ ்ரீசைலேச 


ஆதீன த்திலிருக்‌ 


தயாபாத்ரத்திற்குப்‌ பதிலாக ராமா நு 
இதயாபாத்ரத்தை வடக யேகாங்க 
தொடங்குவர்‌. 


இப்பெரிய ஜீயர்ஸ்வாமிக்கு அத்யா 
பகத்‌ தலைமைச்‌ செல்வத்தோடு, தர்மகர்த்‌ 
ருத்வம்‌ சுமந்து மாமலர்நீர்சுடர்‌ தரபங்‌ 
கொண்டு செய்யும்‌ அத்தாணிச்சேவகம்‌ 
என்ற வேறிரண்டு செல்வங்களுமுண்டு, 
இவற்றுக்கெல்லாம்‌ சம்மானமாக வேங்‌ 
கடக்கோன்தானுமிமும்‌ பொன்வட்டிலி 
லிருந்து கோஷ்டியியில்‌ முதல்‌ தீர்த்த 
மரியாதையும்‌ மற்றபகுமானங்களும்‌ 
ப்ரஸாத பணியாரப்பங்கும்‌ பெற்று அனு 
பவித்து வருகிறார்‌ இவர்‌. இவையனைத்‌ 
அம்‌ எம்பெருமானார்க்கு இருந்தபடியினால்‌. 
அவருடைய பரம்பரையில்‌ வந்த இந்தப்‌ 
பெரிய ஜீயர்ஸ்வாமிக்குப்‌ யைத்ருகதனம்‌ 
போல்‌ அஅபவத்திலிருந்து வருறெது, 
இத்தகையமூன்று பெருமைகளும்‌ பெற்ற. 
ஜீயர்ஸ்வாமி இவரொருவரே. வேறெங்‌ 
கும்‌ இருப்பதாகத்‌ தெரியவில்லை, 


இனித்‌ இர்த்தக்ரமம்‌ 
பெரிய ஜீயர்ஸ்வாமி 
சிறிய ஜீயர்ஸ்வாமி 
தோழப்பாசாரியர்‌ 
அனர்தாண்பிள்காயார்‌ 
கந்தாடையார்‌ 
ப்ரதிவாதிபயங்கரத்தார்‌ 
வீரவல்லியார்‌ 
தீர்மபுரியார்‌ 


PENA 


பரவஸ்‌.துபட்டர்பிரான்‌ தீயரைச்‌ 
சேர்ந்தவர்கள்‌. 

இருமலை திருப்பதி இருச்சானூர்களில்‌. 
இதுவே தீர்த்தக்ரமம்‌, 


இதுவரையில்‌ இருமலை திருப்பதி 
இருச்சானூர்க்கோயில்களில்‌ கடைபெறும்‌ 


48 





இருநாள்கள்‌ 'இவ்யப்ரபந்தா நுஸந்தரனம்‌ 
முதலிய வீண்ணப்பீக்கப்பெற்றன. இனி 
அவற்றை நிறம்பெறுவிக்கும்‌ பூர்வாசார்‌ 
யர்களின்‌ ஸம்பந்தம்‌ விண்ணப்பிக்ஃப்‌ 
பெறும்‌. 


திருவேங்கடமுடையா னுக்கு 
ஸ்ரீதொண்டரடிப்பொடியாழ்வார்‌ தவிர 
மற்ற எல்லா ஆழ்வார்களுடைய மங்களா 
சாஸனமும்‌ உண்டென்பது ப்ரஸித்தம்‌. 
அவர்களுக்குள்‌ ப்ரதானரான ஈம்மாழ்‌ 
வார்‌ த்வயமந்த்ரார்த்தமான உபாயவர 
ணத்தையும்‌ உபேயப்ரார்த்தனையையும்‌ 
மூறையே உலகமுண்டபெருவாயா ஓழி 
வில்‌ காலம்‌ என்ற இரண்டு பதிகங்கள்‌ 
வாயிலாக இப்பெருமான்‌ திறத்திலேயே 
செய்திருக்கருரென்பதும்‌ அனைவரும்‌ 
அறிந்ததேயாகும்‌. இங்ஙனம்‌ ஆழ்வார்‌ 
களில்‌ முக்கியமானவரும்‌ ப்ரபந்கஜ௩ 
கூடஸ்தருமான (-ப்ரபத்திநிஷ்டர்களான 
ஆசார்யர்களுக்கு மூலபுருஷருமான ) ௩ம்‌ 
மாழ்வாருடைய ஸம்பந்தமே அவர்‌ பரம்‌ 
பரையில்‌ வந்த பூர்வாசார்யர்கள்‌ இத்‌ 
திலத்தின்கண்‌ மிக்க பற்றுடையவர்களாக 
இருந்தமைக்குக்‌ காரணமாகும்‌. 


ஆளவந்தார்‌ 


திருமலையில்‌ இருவேங்கடமுடையா 
அக்கு முன்பு இடது பக்கத்தில்‌ ஆளவம்‌ 
தார்‌ சிறு குடிலோன்றை அமைத்துக்‌ 
கொண்டு அதில்‌ புஷ்பங்களை மாலையாகத்‌ 
தொடுத்‌.துப்‌ பெருமாளுக்கு ஸமர்ப்பித்து 
வந்தார்‌ என்று ஸ்ரீவேங்கடாசலேதிஹாஸ 
மாலை தெரிவிக்கின்றது. 


இருமலைஈம்பி 
எம்பெருமானாருக்கு மாதுலரான 
பெரிய திருமலைமம்பி ஸ்வாசார்யரான 
ஆளவந்தார்‌ ஸந்நிதியில்‌ திருவாய்மொழி 
கேட்கும்போது ஒழிவில்‌ காலப்பதிகம்‌ 
வந்தவாறே “சுமந்து மாமலர்‌ நீர்‌ சுடர்‌ 


49 


7 


தரபங்கொண்டு' என்ற பகுதியை விவரித்‌ 
துக்கொண்டிருக்கிற ஆளவந்தாருடைய 
கட்டனையின்படி திருமலைக்கெழுந்தருளிப்‌ 
பாபவிநாசதீர்த்தத்திலீரும்து தருமஞ்ச 
னங்கொண்டுவந்து தினந்தோறும்‌ ஸமர்ப்‌ 
பித்துக்கொண்டிருக்தார்‌. இவரது கைங்‌ 
கர்யச்ரத்தையை உலகோர்‌ அறியும்படி 
யாகச்‌ செய்யவே ணுமென்றெண்ணிய 
இருவேங்கடமுடையான்‌ ஒருநாள்‌ நடுவழி 
யில்‌ வேடனாய்த்‌ தோன்றி, தாத்தா தாகம்‌ 
மிக்கிருக்கிறது, தீர்த்தம்‌ தாருமென்று 
கேட்டான்‌. அட வேடா, பெருமாளுக்‌ 
காகத்‌ தீர்த்தமெடுத்துச்‌ செல்லுகிறேன்‌, 
இது மனுஷ்யார்ஹமன்று என்று மறுத்‌ 
அக்‌ கூறிவிட்டுப்‌ பெரிபதிருமொ.ழிய நுஸந்‌ 
தானத்தில்‌ ஆழ்ந்து மகிழ்ச்சியோடு ஈம்பி 
தீர்த்தக்குடமெடுத்‌துச் செல்ல ரநி ற்க, 
அவரைப்‌ பீன்‌ தொடர்ந்த வேடன்‌ 
அவருக்குத்‌ தெரியாதபடி மிக லாகவமாக 
வில்லில்‌ அம்பு தொடுத்து எய்து கூடத்‌ 
இன்‌. வயிற்றில்‌ அனைத்‌.து அதிலிருந்து 
மிகச்சிறிய தாரையாக வரும்‌ மீரையெல்‌ 
லாம்‌ குடித்துக்கொண்டே செல்கிறான்‌. 
பெரிய திருமொழியினால்‌ பகவத்குணங்‌ 
கனை.ஆழ்ந்‌து அநுபவிக்கும்‌ ஈம்பி வேடன்‌ 
செய்தடைதைச்‌ சிறிதுமறியாதிருந்தவர்‌ 
சிறிதுதூரம்‌ சென்றபிறகு நீர்பெருப்‌ 
போவதனால்‌ மெல்ல மெல்ல இலேசாய்ப்‌ 
போன குடத்தைப்‌ பார்த்து இது என்‌ 
என்று. திருமுகத்தைத்‌ திருப்பி, நீர்த்‌ 
தாரையைக்‌ குடித்துக்கொண்டிருக்கும்‌ 
வேடனைக்‌ கண்டு, அடே வேடா அதிருஷ்ட 
மற்றவனே, பெருமாள்‌ தீர்த்தத்தில்‌ 
அரோகம்‌ செய்தாயே என்று அவனை 
நிர்தித்தார்‌. தாத்தா கவலைப்படாதீர்‌, 
ஸமீபத்தில்‌ உமக்குத்‌ தீர்த்தம்‌ காட்டு 
கிறேன்‌, அதிலிருர்து பெருமாளுக்கு த்‌ 
தீர்‌. த்தமெடுத்துச்‌ செல்லுமென்று கூறி 
அவரையழைத்துச்சென்று ஆகாச கங்கா 
தீர்த்தத்தில்‌ விட்டு, அங்கு நீர்‌ தென்படா' 
மையால்‌ அம்பினால்‌ ஒரு குண்டுக்கல்லை த்‌ 


























அனைத்து அதிலிருந்து நீர்த்தாரையை 
உண்டாக்‌, தாதா இந்த ஆகாச கங்கை 
பெருமாளுக்கு மிகப்‌ பிரியமானது, இன்று 
முதல்‌ இதிலிருந்தே எனக்குத்‌ தீர்த்தம்‌ 
கொண்டுவாருமென்‌ று கூறி, தானே 
திருவேங்கடமுடையானென்பதைச்‌ 
காட்டி மறைந்தான்‌ அவ்வேடன்‌. அவ்‌ 
வியப்பைக்‌ கண்ட திருமலை௩ம்பி ஆச்ரித 
ரிடத்தில்‌ வேங்கடவனின்‌ விகாயாட்டுச்‌ 
சுவைதான்‌ என்னே என்று நினைத்து 
ஆச்சரியமடைந்தவராய்‌ அக்குடத்தைச்‌ 
சரிப்படுத்தித்‌ தீர்த்தம்‌ நிரப்பிவர் து பெரு 
மாள்‌ திருமுன்பே வைத்தார்‌. திருவேங்‌ 
கடமுடையான்‌ அர்ச்சகரை அவேசித்து, 
வாரீர்‌ ஸ்ரீசைலபூர்ணார்யரே, நீர்‌ கொண்டு 
வந்த சுசியும்‌ ருசியுமுள்ள தீர்த்தத்‌ தாலே 
நடுவழியில்‌ என்‌ தாகம்‌ தீர்ந்தது என்று 
கூறி அவரை மகிழ்வித்து, அவருடைய 
திருமஞ்சன கைங்கர்யம்‌ தானுகந்ததென்‌ 
பதை உலதிற்குக்‌ கரட்டியருளினான்‌.. 
இதைக்‌ கண்ட ஈம்பி தம்மைப்‌ பரமபாக்ய" 
சாலியாக எண்ணி அதுமுதல்‌ அக்கைற்‌' 
கர்யத்தில்‌ அளவற்ற ஆசையுடையவராய்‌' 
ஆகாசகங்கையிலிருந்தே தினந்தோறும்‌. 
இருமஞ்சனம்‌ கொண்டுவந்து ஸமர்ப்பித்‌- 
துப்‌ பெருமாளை மகழ்வித்‌துக்கொண்‌" 
டெழுந்தருளியிருந்தார்‌. (தாதா என்று. 
இவரைப்‌ பெருமாள்‌ அழைத்தபடியால்‌ 
இவருடைய ஸந்ததியார்‌ தாதாசார்ய வம்‌ 
சத்தவர்‌ எனப்பட்டார்கள்‌) இவ்வாசார்‌ 
யர்பெருமானே தர்சனஸ்தாபகரான எம்‌ 
பெருமானாருக்குத்‌ திருமலையிலிருந்‌ து 
இனந்தோறும்‌ இறங்கிவந்து அடிவாரத்‌ 
தில்‌ ஸ்ரீ ராமாயணரஹஸ்யார்த்தங்களை 
ஒருவருஷ காலம்‌ உபதேசித்தவர்‌. 

ஆழ்வார்‌ இருவரங்கப்பெருமாளரையர்‌ 

எம்பெருமானார்க்குத்‌ திவ்யப்ரபந்தம்‌ 
ஸ்தோத்ரம்‌ பெரியோர்கள்‌ அருளிச்செய்த 
நல்வார்த்தைகள்‌ இவற்றை உபதேசித்த 
வராய்‌ ஆளவந்தாருடைய இஷ்யரான 


ஆழ்வார்‌ திருவரங்கப்‌ பெருமாளரையர்‌ 
ஒருகால்‌ ஸ்ரீரங்கத்தில்‌ திருக்கார்த்திகை 
மஹோத்ஸவத்தில்‌ பெரிய பெருமானைத்‌ 
திருவடிதொழுது எம்பெருமானாருடைய 
அதுமதிபெற்றுத்‌ இருவேய்கடமலைக்கு 
எழுக்தருளித்‌ திருமலை£ம்பி அனந்தாழ்‌ 
வான்‌ ஆகியவர்களால்‌ எதிர்கொண்‌ 
டழைக்கப்பெற்று அவர்கள்‌ புருஷகார 
மாகச்‌ சென்று திருவேங்கடமுடையானைத்‌ 
இருவடிதொழுதார்‌. திருமலையப்பன்‌ 
அவருக்குத்‌ தீர்த்த ப்ரஸாதாதி வரிசை 
களெல்லாம்‌ ப்ரஸாதித்து “வாரீர்‌ அரை 
யரே, நீர்‌ ஈம்‌ உடையவருக்குத்‌ திருவாய்‌ 
மொழியாசார்யராகையாலே நமக்கு மிக 
வும்‌ உகந்த விஷயமாயிருக்கறீர்‌, ஆகை 
யால்‌ செந்தமிழாலே முந்துற முன்னம்‌ 
நம்மைக்‌ கவிபாடுகையாலே நமக்கு இனிய 
விஷயமான முதலாழ்வார்கள்‌ கவியிலே 
ஒரு பாட்டைப்‌ பாடும்‌' என்றருளிச்‌ 
செய்ய, அரையர்‌ முதல்‌ மூன்று தருவந்‌: 
தாதிகளில்‌ முதற்பாட்டு முடிவுப்பாட்டுக்‌ 
களையும்‌ மனத்துள்ளான்‌ வேங்கடத்தான்‌ 
நெறியார்குழற்கற்றை என்னும்‌ இரண்டு 
பாட்டுக்களையும்‌ தேவகானத்தில்‌ பாடத்‌ 
இருவேங்கடமுடையான்‌ மிகவுமுகர் து 
மறுபடியும்‌ தீர்த்தம்‌ ஸ்ீசடகோபன்‌ முத 
லான வரிசைகளையெல்லாம்‌ ப்ரஸாதித்‌ 
தான்‌. இதைக்‌ கண்டுகொண்டிருந்த 
நம்பியும்‌ அனந்தாழ்வானும்‌ அரையரைப்‌ 
பார்த்‌.து (தேவரீர்‌ காளைமுதலாக அத்யய 
னோத்ஸவத்தில்‌ ஆழ்வார்களின்‌ இவ்ய 
ப்ரபந்தங்களைத்‌ இருவேங்கட.முடையான்‌ 
இருச்செவிசா த்தியருளும்படி தேவகானத்‌ 
இல்‌ ஏறிட்டுப்‌ பாடியருளவேணும்‌' என்று 
ப்ரார்த்திக்க, அரையர்‌ இது திருவேங்கட 
முடையானுடைய நியமனமென்று 
மறுநாள்‌ தொடங்கி எல்லாவற்றையும்‌ 
பாடிப்‌ பெருமாளை உகப்பித்துத்‌ திருநாள்‌ 
முடிந்தவாறே பெருமாளிடமும்‌ ஈம்பி 
அனந்தாழ்வான்‌ அர்ச்சகர்‌ முதலியோரிட 


50 


மும்‌ அனுமதிபெற்று ஸ்ரீரங்கத்‌இிற்கெழுர்‌ 
தருளி, உடையவர்‌ ஸத்கரிக்க, அவரிடம்‌ 
தேவரீருக்குத்‌ திருவாய்மொழி ஓதுவித்தே 
னென்று அடியேனை த்‌ திருவேங்கடமுடை 
யான்‌ ஆதரித்த விஷயத்தை அடியேனால்‌ 
சொல்லிவிட முடியாது என்று கூறி, 
இருமலைநம்பி அனந்தாழ்வான்‌ நியமித்த 
தையும்‌ அதைத்‌ தரம்‌ அதுசரித்ததையும்‌ 
விவரமாக அழுளிச்செய்தார்‌. (திருமலை 
யொழுகு) 


இன்னொரு சமயம்‌ இந்த அரையர்‌ 
திருமலைக்கு எழுந்தருளித்‌ இருவேங்கட 
முடையானை மங்களாசாஸனம்‌ செய்‌ 
கீருளும்போது பூர்வவரஸனையாலே கங்கு. 
அம்‌ பகலுமென்ற யத்துப்பாட்டையும்‌ 
தேவகான த்திலேறிட்டுப்‌ பாடாநிற்க, 
பெருமாளுகர்து வாரீர்‌ அரையரே, ஆழ்‌ 
வார்‌ ஈம்பக்கல்‌ மோஹித்து நாயிகர 
தசையை அடைந்து நம்மையதுபவித்த 
ய்ரகாரத்தை அறுசரித்துக்‌ காட்டினீர்‌, 
இது ஈமக்கு மிகவும்‌ இனியதாயிருந்த து, 
கலியன்‌ ஈாயிகாதசாபந்கராய்‌ நம்மை 
யநுபவித்த சொல்லிலே ஒன்றைச்‌ சொல்‌ 
லீர்‌ என்ன, அரையர்‌ கலியன்‌ மடலூர்ந்து 
பகவதநுபவம்‌ பண்ணின சிறிய திருமட 
லைப்‌ பரவசராய்‌ ஈடுபட்டருளிச்‌ செய்யக்‌ 
கேட்ட திருவேங்கடமுடையான்‌ அரைய 
ருக்கு வரிசைகளெல்லாம்‌ ப்ரஸாதித்‌ 
கீருளினான்‌. (திருமலையொழுகு) 


எம்பெருமானார்‌ 

திருமலையிலும்‌ திருப்பதியிலும்‌ 
ஸ்ரீஸ்வாமி எம்பெருமானார்‌ செய்தருளிய 
அமா.நுஷக்ருத்யங்கள்‌ கணக்கிலடங்கா. 
இருமலையொழுகு இதிஹாஸமாலை முதலிய 
சரித்திர நூல்‌ களில்‌ அவற்றையெல்லாம்‌ 
காண்ச. முக்கியமென்று கருதிய சில 
சரித்திரங்கள்‌ மட்டும்‌ இங்கு விண்ணப்‌ 
யிக்கப்படுகின்றன. 


இக்கலியுகா தியில்‌ திருவேங்கடமுடை 


51 


யான்‌ தன்‌ பரமபக்தனாகய தொண்டை 
மான்‌ சக்ரவர்த்திக்குச்‌ சத்ருஸம்ஹா 
ரார்த்தமாகத்‌ திருவாழி திருச்சங்குகக£ த்‌ 
தாம்‌ கொடுத்தருளிய பெருமையை உல 
கோர்க்கு அறிவித்தற்பொருட்டுத்‌ இருக்‌ 
கைகளில்‌ திருவாழி இருச்சங்குகளில்லா 
மல்‌ ஸேவை ஸாதிப்பதைச்‌ கண்ட காள 
ஹஸ்திச்சைவர்‌ சிலர்‌, யாதவராஜன்‌ 
திருமலையப்பனுக்குத்‌ திருவாராதனம்‌ 
செய்யும்‌ ஸ்ரீவைகாஈஸார்ச்சகர்களிடம்‌: 
ஏதோ காரணமாகச்‌ சிறிது கோபமும்‌ 
மிருந்த ஒரு சமயத்தைப்‌ பயன்படுத்திக்‌ 
கொண்டு, 'திருமலையப்பனைப்ப.ற்றி இவன்‌ 
கந்தனென்றும்‌ சிவனென் றும்‌ ஹரிஹர 
மூர்த்தியென்றும்‌ தம்‌ மனம்போனபடி. 
யெல்லாம்‌ அரசனிடம்‌ கூறி இத்‌ திவ்ய 
தேசத்தை ஸ்வா தீனப்படுத்திக்கொள்ள 
முயன்றபோது, திருமலையிலுள்ள 
ஸ்ரீவைஷ்ணவர்களால்‌ அழைக்கப்பெற்ற. 
எம்பெருமானார்‌ ஸ்ீரங்கத்திலிருந்‌ து எழும்‌ 
தருளி! அரசனது சபையில்‌ சைவர்களு 
டன்‌ வாதம்புரிர்‌து ச்ருதி ஸ்ம்ருதி இத 
ஹாஸ.புராண இவ்யப்ரபந்தாதி ப்ரமா 
ணங்களை உபர்யஸித்துத்‌ திருவேங்கட 
முடையான்‌ ஸ்ரீமஹாவிஷ்ணுவே என்று 
நில்காட்டியருளியதோடல்லாமல்‌, இனி 
யாருக்கும்‌ எவ்வித ஸந்தேகமும்‌ உண்டா 
காதபடி ஸ்வர்ணத்தில்‌ சங்குசக்கரங்களை 
நிருமாணம்‌ செய்வித்துப்‌ பெருமாள.து 
அதுமதிபெத்று அவற்றை அவர்‌ திருக்‌ 
கைகளில்‌ சாத்தினார்‌, இதனால்‌ யாதவ 
ராஜன்‌ மகிழ்ந்து எம்பெருமானார்க்குச்‌ 
சிஜ்யனானான்‌. சைவர்கக£ தேசப்ரஷ்டர்‌ 
களாக்கினான்‌. இது அவர்‌ செய்தருளிய 
கார்யங்களில்‌ சிகரமானதாகும்‌, மேலும்‌ 
கேண்மின்‌. 


இருவேங்கடமுடையான்‌ திருமார்பில்‌ 


(சிலையுருவத்‌ இலேயே) அகலகில்லேனி ற்‌ 
படியே பிராட்டி எழுந்தருளியிருக்கச்‌ 
செய்தே, ஸந்நிதியில்‌ திவ்யைச்வர்யம்‌ 



























































உண்டாகும்‌ படிக்கு ஸ்வர்ணத்தினால்‌ த்வி 
புஜையான இிருமார்புநாச்சியாரை ஏறி 
யருளப்பண்ணீப்‌ (பெருமாள்‌ திருமார்பில்‌ 
சாத்துவித்தார்‌. நாஸிகாமூலம்‌ தொடங்‌ 
கிக்‌ கேசரந்தமரகப்‌ பெருமாளுக்குத்‌ 
இருமண்காப்பு அணிவித்தார்‌. செங்கனி 
வாயன்‌ இருவம்சத்தில்‌ பிறந்த பரமபாக 
வதர்களான ஸ்ரீவைகாஈஸர்களின்‌ இருக்‌ 
கைகளாலேயே முன்புபோல்‌ தருவாரா 
தனம்கண்டகுளும்படி கட்டஅயிட்டார்‌. 
மார்கழிமாதத்தில்‌ க்ருஷ்ணனே சயனபேர 
மாக இருக்கும்படி நியமித்தார்‌ பெருமா 
ஞடைய திவ்யவிமானத்தில்‌ ஸ்ரீவைகா 
ஈஸசாஸ்திரத்திற்‌ கூறியபடியே நான்கு 
பக்கங்களிலும்‌ வராஹ நாரஸிம்ஹ 
வைகுண்டகாத ஸ்ரீவேங்கடேசர்களை 
ஏறியருளப்‌ பண்ணுவித்தார்‌. திவ்யாகரா 
பிவிருத்திக்காகவும்‌ ஸந்நிதியில்‌ இவ்யைக்‌ 
வர்யம்‌ உத்தரோத்தரம்‌ அபிவிருத்தமாம்‌. 
படிக்கும்‌, கெளதுகபேரமானமல்‌ குனிய 
நின்ற பெருமாளை உத்ஸவமூர்த்தி 
யாகவும்‌ உத்ஸவபேரமான வேங்கடத்‌ 
அறைவாரைக்‌ கெள துகபேரமாகவும்‌ 
மாற்றியமைத்தார்‌ திருவேங்கடமுடை 
யானுக்கு முன்னமே வராகப்பெருமாள்‌ 
இருவாராதனமாத அமுதசெய்தருளும்படி 
நியமித்தார்‌. சிவபெருமா, னுக்கு ஸேவை 
ஸாதிப்பதற்காகத்‌ தோன்றியதாக ப்ரஹ்‌ 
மாண்டாதி புராணங்களில்‌ சொல்லப்‌ 
பட்ட அழகியசிங்கர்பக்கத்தலே அவ 
ருடைய பக்தனான எங்கள்‌சிவபிரானையும்‌ 
ப்ரதிஷ்டைசெய்து கொள்ளுறோமென்று 
ஒருகால்‌ சைவர்கள்‌ சண்டையீட, 
வைவ்ணவர்கள்‌ அரசன்‌ மூலமாக அதைத்‌ 
தடுத்து நிறுத்த, கலஹத்துக்குக்‌ காரண 
மான இந்த அழயை சிங்கருக்குத்‌ திருவா 
சாதனம்‌ வேண்டாமென்று நிறுத்தி 
விட்டதாகக்‌ கேள்விப்பட்ட எம்பெரு 
மானார்‌, இனிச்‌ கலஹத்திற்கு இடமில்லாத 
படி இருமலை விஷ்ணு ஸ்தலமென்று 
ஸ்.தாபிக்கப்பட்டுவிட்டபடி யினால்‌, அழ 


கியசிங்கருக்குத்‌ திருவரராதனலோபம்‌ 
உண்டானால்‌ ஸ்தலத்துக்கு அகிஷ்ட 
மென்று நினைந்தருளி அவரைத்‌ திருவேங்‌ 
கடமுடையானுக்கு எதிரே ப்ரதிஷ்டை 
செய்வித்துத்‌ இருவாராதனமும்‌ நடக்கும்‌ 
படி நியமித்தார்‌. சோழவரசனது உபத்‌ 
இரவத்தினால்‌ திருச்சித்ர கூடத்திலிருத்‌ து 
உபய௩ாச்சியாருடன்‌ எழுந்தருளிய 
தேவாதி தேவனென்னும்‌ கோவிந்தராஜ 
வுத்ஸவமூர்த்தியை ஒரு மூலவரையேறி 
யருளப்பண்ணி அவருடன்‌ கீழ்த்திருப்‌ 
பதியில்‌ ப்ரதிஷ்டைசெய்வித்தார்‌. அவ 
ருடைய இடது பக்கத்தில்‌ ஆண்டானையும்‌ 
ப்ரதிஷ்டை செய்வித்தார்‌. இருமலை 
நம்பியை வழியில்‌ தடுத்து அவர்‌ கொண்டு 
செல்லும்‌ திருமஞ்சனதீர்த்தத்தைத்‌ இரு 
வேங்கடமுடையான்‌ அமுதுசெய்தருளிய 
ஐதிஸ்பத்தை அது ஈடைபெற்ற-அத்ய 
யனோத்ஸவம்முடிந்த மறுகாளிலேயே, 
தருமலை£ம்பி வம்சத்தில்‌ பிறந்த ஸ்ரீவைஷ்‌ 
ணவர்‌ பாபகாசத்திலிருந்து தீர்த்தம்‌ 
கொண்டு வரும்போது திருமலையப்பனை 
எழுந்தருளப்பண்ணிக்‌ கொண்டுசென்று, 
அவர்‌ அத்தீர்த்தத்தைப்‌ பானம்செய்‌ 
தருளும்‌ பாவனையில்‌ ஒருத்ஸவமாக 
நடத்திவைத்தார்‌. அனச்‌.தாழ்வான்‌ தமது 
தோட்டத்தில்‌ புஷ்பம்‌ களவுபோவதைச்‌ 
கண்டுபிடிக்கவேணுமென்று இரவில்‌ 
தூங்காமல்‌ தோட்டத்தில்‌ சுற்றிவர, 
பெருமானாம்‌ பீராட்டியுமாக ராஜதம்பதி 
கள்‌ வேஷத்தில்‌ எழுந்தருளி ஒருவருக்கும்‌ 
தெரியாமல்‌ புஷ்பங்களைக்‌ கொய்‌ துசெல்ல, 
ஒருகாள்‌ அவருக்குக்‌ கையும்‌ களவுமாகப்‌ 
பிடிபட்ட திவ்யதம்பதிகளில்‌ பெருமாள்‌ 


மட்டும்‌ தப்புவித்துக்கொண்டு ஓடி 
அப்ரதக்ஷிணமாகக்‌ கோவிலுக்குள்ளே 
புகுந்தாரென்றும்‌, பிராட்டி பிடிபட்டு 


அனந்தாழ்வானால்‌ செண்பக மரத்தில்‌ 
கட்டுண்டு, “என்னிடம்‌ தவறேதுமில்லை, 
என்கணவன்தான்‌ புஷ்பத்தைக்‌ களவு 


52 


கண்டவன்‌, தயைசெய்து என்னை வீட்டு 
வீடுவீரானால்‌ உமக்கு கான்‌ பெண்ணாக 
ஆவேன்‌” என்று கூறிக்கொண்டிருக்க, 
அப்போது பொழுது விடிந்து அர்ச்சகர்‌ 
முதலியோர்‌ திருமார்பில்‌ நரச்சியாரைக்‌ 
காணாமல்‌ வருந்திரிற்க, பெருமாள்‌ ஒரு 
வனை ஆவேசித்‌து நடந்ததைச்‌ சொல்லிப்‌ 
பிராட்டியையும்‌ அனந்தாழ்வானையும்‌ 
அழைத்துவரும்படி கட்டகாயிட, பரி 
ஜனங்கள்‌ தோட்டத்திற்கு வந்து விண்‌ 
ணப்பிக்க, மணத்திற்குரிய பருவத்திலிருக்‌ 
கும்‌ கர்யையாக ஸேவைஸாதிக்ற பிராட்‌ 
டியைக்‌ கட்டவிழ்த்துப்போறை வேண்டி, 
அவள்‌ கூறியபடியே தன்பெண்ணாக 
அவளையெண்ணி இடுப்பில்‌ எடுத்துக்‌ 
கொண்டு சென்று, பெருமாளை க்ஷமிக்கும்‌ 
படி ப்ரார்த்தித்து அப்பிராட்டியைப்‌ 
பெருமாளிடம்‌ ஸமர்ப்பிக்க, அவள்‌ சிலம்‌ 
பார்க்கச்‌ சென்று திருமார்பில்‌ ஸ்வர்ண 
மயமான கண்டிகையில்‌ சேர்ந்து முன்‌ 
போல்‌ விளங்கினாள்‌ என்றும்‌ சரிதத்தைக்‌ 
கேட்ட எம்பெருமானார்‌ ப்ரஹ்மோத்‌ 
ஸவத்தின்‌ ஏழார்‌இருகாள்‌ மாலை நடக்கும்‌ 
தோட்டவுத்ஸவத்தில்‌ பெருமாகா 
அப்ரதக்ஷிணமாக எழுந்தருளும்படிக்கும்‌, 
எட்டாம்‌ திருகாள்‌ காலை நடக்கும்‌ திருத்‌ 
தேருத்ஸவத்தில்‌ அனந்தாழ்வான்‌ 
தோட்ட வாசலில்‌ மருமகப்பிள்காயான 
பெருமாளுக்கு அனந்தாழ்வான்‌ மாமனார்‌ 
செய்யும்‌ ஸம்பாவனையாகத்‌ இருப்பரிவட்‌ 
டம்‌ ஸமர்ப்பிக்கும்படிக்கும்‌ நியமித்து 
நடத்தி யருளினார்‌. (அப்ரதக்ஷினோத்ஸவம்‌ 
இப்போது எழாம்நாளில்‌ நடவாமல்‌ 
தீர்த்தவாரி தினத்திற்கு ம.றுகாளில்‌ ஈடக்‌ 
கிறது) இங்ஙனே பல நியமனங்கள்‌ திரு 
மலை யொழுகல்‌ காணத்தக்கன. இனி அரு 
ளிச்செயல்‌ ஸேவையில்‌ சில திருத்தங்கள்‌ 
எம்பெருமானாரால்‌ செய்தருளப்பட்டவை 
உள. அவை மேலே காண்க. 


முதலாழ்வார்களின்‌ பாசுரத்தைத்‌ 








இருவேங்கடமுடையான்‌ மிக விரும்பிக்‌ 
கேட்டாரென்பதை ஆழ்வார்‌ திருவரங்கப்‌ 
பெருமாளரையர்‌ வாயிலாக அறிந்த எம்‌ 
பெருமானார்‌- “செந்தமிழ்பாடுவார்‌ தாம்‌ 
வணங்கும்‌ தேவர்‌”? என்ற கலியனருளிச்‌ 
செயல்‌ அணுக்கைக்கு முதலாழ்வார்கள்‌ 
வணங்கும்‌ திருவேங்கடமுடையான்‌ என்‌ 
ணும்‌ பொருளைப்‌ பெரிய பெருமாஞடைய 
சிஷ்ய ஸம்ப்ரதாயத்தில்‌ கேட்டிருந்த 
தற்கு அரையர்‌ கூறியதை ஸம்வாதமாக 
நினைத்தருளி, நாதமுனிகளின்‌ திருவம்ச்ய 
ரான ஓர்‌ அரையரை (ஸ்ரீரங்கத்தில்‌ 
இருந்தவரை), அழைத்து மலைகுனிய 
நின்றாரரையரென் று திருநாமம்‌ சாத்தி, 
இருமலைக்குச்‌ சென்று அத்யயனோத்ஸவத்‌ 
இல்‌ முதன்முதலாக இயற்பாவை அனு 
ஸந்தித்துப்‌ பின்பு முதலாயிரம்‌ பெரிய 
திருமொழிகளை அறுளக்தித்துத்‌ தருவாய்‌ 
மொஜிசாத்திய மறுகாள்‌,-- அனந்தாழ்‌ 
வான்‌; நாள்தோறும்‌ புஷ்பகைங்கர்யம்‌ 
செய்துகொண்டும்‌ ஆழ்வார்கள்‌ திவ்ய 
ஸூக்திக&ை ப்ரவசனம்‌ செய்துகொண் 
டும்‌ -.மதுரகவிககாப்போல்‌ சரமபர்வ 
நிஷ்டராய்‌ எப்போதும்‌ கண்ணிநுண்‌ 
சிறுத்தாம்பை அநுஸக்தித்துக்கொண்‌ 
டிருக்கிறவராய்‌ மதுரகவிதாஸரென்று 
திருகாமம்‌ பெறுகையாலே அவருகந்த -- 
கண்ணிநுண்சிறுத்தாம்பை ஸக்நிதியில்‌ 
பெருமாள்‌ திருமுன்பு தனியாக அ.நுஸம்‌ 
இக்கும்படி நியமித்‌ து அவரைத்‌ இருமலைக்‌ 
கனுப்பியருளினார்‌. அரையர்‌ திருமலைக்‌ 
கெழுந்தருளித்‌ திருமலைம்பி அனந்தாழ்‌ 
வான்‌ ஆகயவர்களோடு ஸந்நிதிக்குச்‌ 
செல்ல, அனந்தாழ்வான்‌ உடையவர்‌ நிய 
மனத்தைப்‌ பெருமாஞக்கு விண்ணப்பிக்‌ 
கத்‌ இருமலையப்பனும்‌ ஈம்மிராமாநுசன்‌ 
நியமனத்தைப்‌ பரிபாலனம்‌ பண்ணு 
கிறோம்‌ என்று உகப்புடன்‌ அருளிச்‌ 
செய்து அப்படியே ஈடத்தும்படி அனம்‌ 
தாழ்வானுக்குக்‌ கட்டனைபண்ணினான்‌. 
அதுமுதல்‌ இதுவரையில்‌ அப்படியே 


53 












































நடந்து வருகிறது. ஆழ்வார்‌ திருவரங்கப்‌ 
பெருமாளரையர்‌ கங்குலும்‌ பகலும்‌ 
திருவாய்மொழியையும்‌ சிறிய திருமடல்‌ 
யும்‌ தேவகானத்திலேறிட்டுப்‌ பாடத்‌ 
திருமலையப்பன்‌ மிகவுமுகந்தானென்‌ 
பதைக்‌ கேட்ட எம்பெருமானார்‌ பகலில்‌ 
திருமால்‌ சாத்தும்போது சிறியதிருமடலை 
யும்‌ மாலையில்‌ நித்யாதுஸந்தானத்தில்‌ 
கங்குலும்‌ பகலும்‌ பதிகத்தையும்‌ அநுஸர்‌ 
திக்கும்படி நியமித்தார்‌. (சிறியதிருமடல்‌. 
இப்போது வெள்ளிக்கிழமையில்‌ மட்டுமே 
அனுஸந்தானத்தில்‌ உள்ளது.) வெள்ளிக்‌ 
கிழமைகளில்‌ மூலவருக்குத்‌ திருமஞ்சன 
மானவுடன்‌ திருமார்பிலுள்ள பிராட்‌ 
டியை இறக்கித்‌ திருமஞ்சனம்‌ கண்டரு 
ளச்‌ செய்யும்போது, பிராட்டியின்‌ பிரி 
வைப்‌ பொறுக்கமாட்டாத திருவேங்கட 
முடையா னுடைய விச்லேஷவ்யஸன த்தை 
ஒருவாறு பரிஹரிக்க நினைத்த எம்பெரு 
மானார்‌, பிராட்டியின்‌ அபராவதாரமாய்‌ 
பூதேவியின்‌ அம்சமான ஆண்டாள்‌ பெரு 
மாளைப்‌ பிரிந்து ஆற்றாமையில்‌ அநுஸர்‌ 
தித்த ஈாச்சியார்‌ திருமொழியைத்‌ 
இருவேங்கடமுடையான்‌ கேட்டுத்‌ தரிக்‌ 
கட்டுமென்று நினைத்து ஈாச்சியார்‌ 
திருமொழியை அப்போது அநுஸந்திக்கு 
மாறு ஆணையிட்டார்‌. காசிராஜாவின்‌ 
மனைவியினுடைய கனவில்‌ திருவேங்கட 
முடையான்‌ தோன்ற, அவள்‌ ஸந்தானம்‌ 
வேண்டுமென்று அபேச்ரிக்க, உன்‌ 
காஸாமணியை (மூக்குத்திருகு அல்லது 
புலாக்கு) எனக்குத்‌ தந்தால்‌ நான்‌ உனக்கு 
ஸந்தரனம்‌ அருஞ்கிறேனென்று பெரு 
மாள்‌ அருளிச்செய்ய, என்‌ கணவரின்‌ 
ஸம்மதி வேணுமே என்று அவள்‌ கூற, 
அப்படியானால்‌ உனக்கு நான்‌ பிள்ளைப்‌ 
பேறு அருளுவதற்கும்‌ என்‌ அண்ணரான 
கோவிந்தராஜன்‌ அனுமதி வேணுமென்று 
வேங்கடவன்‌ அருளிச்செய்தான்‌ என்ற 
ஐ.திஹ்யத்தைக்‌ கேட்டிருந்ததனாலும்‌, 


54 


இருவேங்கடமுடையா னும்‌ கோவிந்தரா ஐ. 
னும்‌ ஸ்ரீவைகாஈஸாகமத்தில்‌ ஒரே ஸம்‌ 
ஹிதையில்‌ கூறியபடியே நித்யாராதன-. 
மகோத்ஸவா திகள்‌ கண்டருளுகையாலும்‌ 
எம்பெருமானார்‌ இவ்விருவரையும்‌ ஒரு 
கோவிலிலுள்ள பஞ்சபேரங்கள்போல்‌ 
ஐக்யமுடையவர்களாக நினைத்‌ தருளி, 
திருவேங்கடமுடையான்‌ மாலையில்‌: 
நித்யாநுஸந்தானம்‌ கேட்டருளும்போ.து. 
கோவிந்தராஜனுடைய ஊன்வாட, வாட 
மருதிடை என்ற இரு திருமொழிகளையும்‌ 
கேட்டருளும்படியாகவும்‌, கோவிந்த: 
ராஜன்‌ மாலையில்‌ நித்யாநுஸந்தானம்‌ 
கேட்டருஞும்போது ஓ.ழீவில்காலம்‌, உலக 
முண்ட என்ற இரண்டு திருவாய்மொழி 
களையும்‌ கேட்டருளும்படியாகவும்‌ நிய 
மனம்‌ செய்தருளினார்‌. த்வஜாரோஹணத்‌ 
தன்று மாலையில்‌ யாகசாலையில்‌ கலசங்‌ 
களிலே தேவதாவாஹாம்‌ பண்ணி ஆரா 
தனத்தைச்‌ செய்த பிறகு வேதபாரா 
யணம்‌ தொடங்குவது ப்ரமாணஸித்த 
மாகையாலே தத்ஸமமான திராவிட 
வேதத்துக்கும்‌ தொடக்கம்‌ அப்படியே 
செய்வது உசிதமாகையாலே இரவுப்புறப்‌ 
பாட்டில்‌ இயல்‌ தொடங்கவேண்டுமென்‌ 
அம்‌ காலைப்புறப்பாட்டில்‌ வேண்டா 
மென்றும்‌ எம்பெருமானார்‌ நியமித்தார்‌. 
பாராங்குசகாயகிக்கும்‌ எம்பெருமானுக்‌ 
கும்‌ நடந்ததாக மின்னிடைமடவார்‌ பதி 
கத்தில்‌ உள்ள ப்ரணயகலஹத்தை, 
*பின்னைகொல்‌ நிலமாமகள்கொல்‌ இரு 
மகள்கொல்‌ பிறந்திட்டாள்‌' என்று திருத்‌ 
தாயார்‌ பராங்குசகாயகியைப்‌ பிராட்டி 
மாராகவே சங்கிக்கையால்‌ உபயநாச்சி 
யார்க்கும்‌ பெருமாளுக்கும்‌ நடப்பதாக 
இரண்டு பக்கங்களிலும்‌ இரண்டு 
ஸ்ரீவைஷ்ணவர்கள்‌ புராணம்‌ வாசிக்கச்‌ 
செய்து, ஒருத்ஸவமாக (அத்யயனோத்‌ 
ஸவம்‌ இராப்பத்து அறாம்நாள்‌ மாலையில்‌). 
நடத்திவைத்தார்‌. 


'இருமலையனந்தாழ்வான்‌. 

மேல்காட்டில்‌ சிறுப்புத்‌ தூரில்‌ அவ 
தரித்த அனந்தாழ்வான்‌, ஆழ்வான்‌ ஆண்‌ 
டான்‌ அருளாளப்பெருமாளெம்பெருமா 
னார்‌ முதலிய சிஷ்யர்களால்‌ ஆச்ரயிக்கப்‌ 
பெற்ற எம்பெருமானார்‌ திருவடிகளில்‌ 
ஆச்ரயிப்பதற்காகக்‌ கோயிலுக்கு வர, 
அவரை எம்பெருமானார்‌ அருளாளப்‌ 
பெருமாளெம்பெருமானார்‌ இருவடிகளிலே 
ஆச்ரயிப்பித்தருளிஞர்‌. ஆரம்பமே 
பிடித்து ஆசார்யபாரதந்த்ர்ய த்தை விரும்‌ 
பிய அனந்தாழ்வான்‌ மிகவும்‌ உகந்திருக்க, 
அருளாளப்‌ பெருமாளெம்‌ பெருமா னர்‌ 
அனந்தாழ்வானீடம்‌ “குருவியின்‌ கழுத்‌ 
இலே பனங்காயைக்‌ கட்டினாம்போலே 
உடையவர்‌ செய்தார்‌, நீர்‌ எம்பெருமானார்‌ 
இருவடிகளே தஞ்சமென்‌ றிரும்‌” என்றரு 
ளிச்‌ செய்தார்‌. பின்பு உடையவரிடம்‌ 
திருவாய்மொழிக்கு அர்த்தம்‌ கேட்டுக்‌ 
கொண்டிருக்கும்போ து ஓழிவில்காலம்‌ 
ஈடவாநிற்க *சிர்துபூமகிமும்‌ திருவேங்‌ 
கடம்‌' என்ற இடம்‌ ப்ரஸ்‌ துதமாக, 
“புஷ்பமண்டபமான பெரிய இருமலையிலே 
இருவேங்கடமுடையா னுக்கு உகப்பாகத்‌ 
இரு௩ந்தவனம்‌ செய்து திருமாலை கட்டிச்‌ 
சாத்துவார்‌ இக்கோஷ்டியில்‌ ஆரேனும்‌ 
உண்டோ ? என்று உடையவர்‌ கேட்‌ 
டருள, அனர்தரழ்வரன்‌ எழுந்திருந்து 
அடியேன்‌ விடைகொள்ளுகிறேனென்‌ று 
விண்ணப்பித்து. ஆசார்யபரதந்த்ரராய்‌ 
உடனே திருமலைக்கு எ முந்தருளிப்‌ 
பெருமாகர ஸேவித்துத்‌ இருஈந்தவனம்‌ 
அமைத்து, முன்பு ஆளவந்தார்‌ குடில்‌ 
கட்டிக்‌ கொண்டெழுர்தருளிமிருந்த இடத்‌ 
தில்‌ யமுனைத்துறைவர்‌ என்ற பெயரை 
யுடைய ஓர்‌ மண்டபத்தையும்‌ உடையவ 
ருத்தரவின்படி ஏற்படுத்தித்‌ தோட்டத்‌ 
இல்‌ மலரும்‌ மலர்களை அம்மண்டபத்திற்‌ 
குக்‌ கொண்டுவம்‌ து மாலையாகக்‌ கட்டித்‌ 
இிருவேங்கடமுடையா னுக்கு ஸமர்ப்பித்து 


வந்தார்‌, உடையவர்‌ இருவாய்மொழி 
காலக்ஷேபத்தை முடித்துச்‌ சாற்றுமுறை 
செய்துவீட்டுப்‌ பெரிய பெருமாளிடம்‌ 
அதுமதி பெற்றுத்‌ இிருமலைக்கெழுந்தரு 
ளித்‌ இருவேங்கடமுடையானைத்‌ திருவடி 
தொழுது தோட்டத்திற்கு எழுக்தருளிக்‌ 
கடாக்ஷித்து “வளர்த்ததனால்‌ பயன்பெம்‌ 
றேன்‌” என்று கூறி அனந்தாழ்வானை 
அணைத்துக்கொண்டார்‌. அனந்தாழ்வான்‌ 
இருமலையில்‌ ஏரிவெட்டும்போது கர்ப்ப 
வதியான தம்‌ தேவிகக£க்கொண்டு மண்‌ 
சும்த்தாகிற்க, இதைக்கண்ட திருவேங்‌. 
கடமுடையான்‌ ஒருப்‌ ரஹ்மசாரியுருவில்‌ 
சென்று அவளிடமிருந்து நிர்ப்பந்தமாக 
மண்கூடையை வாங்கிக்கொண்டு சென்று 
மண்ணை வேறோரிடத்தில்‌ சேர்த்து வரு 
வதைக்‌ கண்டு, அனக்தாழ்வான்‌ நான்‌ 
செய்யும்‌ கைங்கர்யத்திற்குத்‌ தடைசெய்‌ 
யாதே, கூடையைத்‌ தொடாதே என்று 
மிரட்டியும்‌ கேளாது மண்கூடையை 
வாங்கிக்கொண்டு. செல்லும்‌ ப்ரஹ்மசாரி 
யைத்‌ ுரத்திச்சென்று கடப்பாரையினால்‌ 
அவரையடித்தார்‌. மோவாயில்‌ பலமாக 
அடிபட்ட இருவேங்கடவன்‌ கோயிலுக்‌ 
குள்‌ புகும்‌ துகொண்டு, பின்பு அனந்தரழ்‌ 
வானால்‌ அபசாரக்ஷரமணம்‌ வேண்டப்‌ 
பெற்றான்‌. அனந்தாழ்வான்‌ அடிபட்ட 
இடத்தில்‌ புஷ்பதூளிகளை எடுத்து அழுத்‌ 
தினார்‌. *பக்தனால்‌ ஏற்படுத்தப்பட்ட இந்த 
இடத்திற்குத்‌ தினந்தோறும்‌ பச்சைக்‌ 
கருப்பூரப்‌ பொடியை அழுத்தி, நான்‌ 
பக்தன்‌ அடித்தாலும்‌ மகிழ்ச்சியோடு 
ஏற்றுக்கொள்பவனென்பதை உலகறியச்‌ 
செய்யுங்கோள்‌” என்று அர்ச்சகர்களுக்‌ 
குத்‌ திருமலையப்பன்‌ ஆணையிட்டருளி 
னன்‌. அடித்த கடப்பாரை பெருமா 
ஞத்தரவின்படி பெரிய கோபுரவாசலுக்‌ 
குள்‌ வடக்குப்பக்கத்தில்‌ தொங்கவீடப்‌ 
பட்டிருக்கிறது. இன்றும்‌ காணலாம்‌. 
அனந்தாழ்வான்‌ தோட்டத்தில்‌ புஷ்பம்‌ 


35 




















பறியாநிற்கத்‌ திருக்கையில்‌ அரவம்‌ 
தண்டப்‌ பின்புபோய்‌ நீராடிப்‌ புஷ்பம்‌ 
பறித்தார்‌. விஷம்‌ தீர்க்க உபாயமேதும்‌ 
செய்யவில்லை என்பதனையறிக்த திருவேங்‌ 
கடமுடையான்‌:விஷந்தீர்க்கவேண்டாவோ 
என்று கேட்டருள, ஸ்வாமீ, கடியுண்ட 
பாம்பு வலிதாகில்‌ திருக்கோனேரியில்‌ 
நீராடித்‌ தேவரிருக்குத்‌ தொண்டு செய்‌ 
கிறேன்‌. கடித்த பாம்பு வலிதாகில்‌ 
விரஜையில்‌ தீர்த்தமாடி ஸ்ரீவைகுண்ட 
நரதனுக்குக்‌ கைங்கரியம்‌ செய்கிறேன்‌ 
என்று கூறி, உடையவர்‌ திருவருளால்‌ 
தமக்கேதும்‌ அபாயம்‌ நேராதென்பதனை 
வெளியிட்டருளினார்‌. ஒருமாள்‌ அனந்தாழ்‌ 
வான்‌ யமுனைத்துறைவர்‌ மண்டபத்தில்‌ 
திருமாலை கட்டாநிற்க, திருவேங்கடமுடை 
யான்‌ அழைத்தருள, அப்பொழுது செல்‌ 
லாமல்‌ திருமாலை கட்டிமுடித்து எடுத்துக்‌ 
கொண்டுசெல்ல, நான்‌ அழைத்தபோது 
நீர்‌ ஏன்‌ வரவில்லை என்று பெருமாள்‌ 
கேட்டருள, புஷ்பம்‌ மலருவதற்குள்ளே 
மாலை கட்டவேணுமென்று உடையவ 
ருத்தரவிருக்க, தேவரிரால்‌ எனக்கென்ன 
காரியம்‌ என்ன, பெருமாள்‌ நான்‌ உம்மை 
இங்கிருக்து போகச்சொன்னால்‌ நீம்‌ என்‌ 
செய்வீரென்ன, அனந்தாழ்வான்‌ “பரன்‌ 
சென்று (வந்து) சேர்‌ திருவேங்கடம்‌: 
என்கிறபடியே தேவரீர்‌ வந்தேறிகள்‌. 
இரந்த இடம்‌ தேவரீரை அச்ரயித்தவர்கள 
தன்றோ? என்று கூறத்‌ திருவேங்கட 
முடையான்‌ மிகவும்‌ உகம்தருளினான்‌. 
எம்பெருமானருடைய அவதாரஸமாப்தி 
யைக்‌ கேட்ட அனக்தாழ்வான்‌ திருவேங்‌ 
கடமுடையானோடு முசித்து ஒருவருஷ 
காலம்‌ திருகந்தவன கைங்கர்யத்தையும்‌ 
உபேக்ஷித்திருக்கத்‌ திருவேங்கடமுடை 
யான்‌ அனந்தாழ்வானை அழைப்பித்து, 
உமக்கென்னவேண்டும்‌, நாமே தலைக்‌ 
கட்டுகிறோம்‌ என்ற பின்பு, ஒரு காலத்‌ 
தில்‌ தேவரீர்‌ விட்டருளிய திருவாழி 


இருச்சங்குகளைத்‌ தேவரீர்க்கு அளித்தும்‌ 
பாஹ்யகுத்ருஷ்டிகள்மண்‌ ணுண்ணும்படி 
தேவரீரே பரதத்வமென்றும்‌ மோக்ஷப்‌ 
ரதமென்றும்‌ நிருபித்து ஸ்ரீபாஷ்யம்‌ 
செய்தருளியும்‌ உபகரித்த எம்பெருமானார்‌ 
விஷயமான நூற்றந்தாதியை, தேவரீர்‌ 
அத்யயனோத்ஸவத்தின்‌ முடிவில்‌ இருச்‌ 
செவி சாத்தியருளவேணும்‌, ஏற்கெனவே 
உடையவரால்‌ அடியேனுக்கு அளிக்கப்‌ 
பெற்று அடியேன்‌ திருவாரா தனம்செய்து 
வரும்‌ எம்பெருமானாரின்‌ அர்ச்சாவதா ரத்‌ 
திருமேனியைத்‌ தேவரீருடைய இரு. 
முன்பே ஸந்நிதியில்‌ இருப்ரதிஷ்டை 
கொண்டருள ஸம்மதிக்கவேணுமென்று 
அனந்தாழ்வான்‌ விண்ணப்பிக்கப்‌ பெரு. 
மாளும்‌ மிகவும்‌ உகந்து ஸம்மதிக்க அவ்‌ 
விரண்டையும்‌ அனக்தாழ்வான்‌ நிறை. 
வேற்றி வைத்தார்‌. 


இப்படி திருவேங்கடமுடையானுக்கு. 
அத்யந்த ப்ரியராய்‌ ஆசார்யரிஷ்டரா 
யெழுந்தருளியிருந்த அனந்தாழ்வானுக்‌ 
குத்‌ திருப்பதி கோவிந்தராஜன்‌ ஸந்நிதி 
யிலுள்ள மதுரகவி ஸக்கிதியில்‌ அவருக்குப்‌. 
பக்கத்தில்‌ அர்ச்சைத்‌ திருமேனியைப்‌ 
பெரியோர்‌ எழுந்தருளப்‌ பண்ணியிருக்‌ 
கிறார்கள்‌, மதுரகவி சாத்து முறையன்‌ று 
கோவிந்தராஜன்‌ மதுரகவிகள்‌ ஸக்நிதிக்கு 
எழுந்தருளி ம.துரகவிகளுடன்‌ மதுர கவி 
தாஸரான அனந்தாழ்வானுக்கும்‌ ஸகல 
மரியாதைகளையும்‌ செய்வித்துச்‌ சாத்து 
முறை கண்டருளுகிறார்‌. இருமலையில்‌ 
அனந்தாழ்வான்‌ தோட்டத்தில்‌, அனர்‌ 
தாழ்வான்‌ உடையவர்‌ திருவடியைச்‌ 
சார்ந்த பிறகு முனைத்ததோர்‌ மழை 
மரத்தை, “எம்பெருமான்‌ பொன்மலைமேல்‌ 
ஏதேனுமாவேனே' என்கிறபடியே இரு 
வேங்கடமுடையான்‌ அனக்தாழ்வானாகவே 
மதித்து, தீர்த்தவாரிக்கு அடுத்‌ ததின த்தில்‌: 
நடைபெபறும்‌ தோட்டவுத்ஸவத்தி 
லும்‌, அனந்தாழ்வான்‌ பரமபதித்ததாகக்‌. 





கருதப்படும்‌ நாளான திருவாடிப்‌ 
பூரத்தினத்தன்றும்‌ மாலையில்‌ தோட்டத்‌ 
இற்கு எழுந்தருளி அமுது செய்து விரி 
யோகமானவுடன்‌ அம்மரத்திற்குப புஷ்ப 
மாலையும்‌ ஸ்ரீ சடகோபனும்‌ ஸாதித்துக்‌ 
கெளரவிக்கிறார்‌. 


பெரிய ஜீயர்ஸ்வாமி 


தஇருமலை£ம்பி திருநாட்டுக்‌ கெழுந்‌ 
தருளிய பிறகு அனந்தாழ்வான்‌ ஒருவரால்‌ 
ஸந்நிதி நிர்வாஹம்‌ செய்வதன்‌ அருமை 
யை எண்ணிய எம்பெருமானார்‌ அனந்காழ்‌ 
வானோடு ஆலோசித்து, அனந்தாழ்வா 
னுடைய அந்தேவாஸியாய்‌ இதற்கு 
முன்பே ஏகாங்கி ஸ்ரீ வைஷ்ணவராக ஸந்‌ 
நிதியின்‌ நிர்வாஹத்திற்குத்‌ தம்மாலேயே 
எற்படுத்தப்பட்டுள்ள ஸ்ரீ ஸேகாபதி ஜீய 
ருக்கு த்ரிதண்ட காஷாயங்ககத்‌ தந்து 
பூர்ணஸர்யாஸியாக்கித்‌ திருமலையில்‌ தம்‌ 
முடைய மடத்தில்‌ ஸ்தரபித்தருளினார்‌. 
“வழுவிலாவடிமை செய்யவேண்டும்‌ நாம்‌” 
என்று எல்லாவடிமைகளும்‌ செய்யப்‌ 
யாரித்த ஆழ்வார்‌ வாசிகமாகவன்‌ றிக்‌ 
காயிகமாக அடிமை செய்யாத குறை தீர்ப்‌ 
பதற்காக எம்பெருமானார்‌ அந்த ஜீயருக்கு 
யீசடகோபஜீயர்‌ என்று திருநாமம்‌ குட்டி 
அவரிடம்‌ இருவேங்கடமுடையா னுடைய 
வும்‌ ஸ்ரீகோவிர்தராஜ.னுடையவும்‌ ஸமஸ்‌ 
தைச்வர்ய நிர்வாலுப்‌ பொறுப்பையும்‌ 
ஒப்புவித்தருளினார்‌. இரண்டு கோவில்‌ 
சாவிகளும்‌ இரவில்‌ பெட்டியில்‌ வைத்து 
ஸீல்வைத்து இரண்டிடங்களிலும்‌ இருக்‌ 
கும்‌ பெரிய ஜீயர்மடத்திற்கு அனுப்பப்‌ 
பட்டு, மறுபடி காலையில்‌ ஸந்கிதி திறப்‌ 
பதற்கு முன்னே பெரிய ஜீயர்‌ ஸ்வாமியை 
எழுந்தருளப்‌ பண்ணிக்கொண்டுசெல்லும்‌ 
போது எடுத்துச்‌ செல்லப்படுகிறது. 


இந்த ஜீயருக்குள்ள பெருமைகள்‌ இல 
முன்னமே 
டுள்ளன. 


விண்ணப்பிக்கப்பட்‌ 


மணவாள மாமுனிகள்‌ 


ஸ்ரீ ராமாநுஜதர்சனப்ரவர்த்தகராய்‌ 
ஸ்ரீரங்கத்தில்‌ எழுந்தருளியீரு்த மண 
வாள மாமுனிகள்‌ திருவேங்கடமுடை 
யானைத்‌ திருவடி தொழவேணுமென்று 
எழுந்தருளியவர்‌ திருப்பதியில்‌ மதாந்த 
ரஸ்தரால்‌ உபத்ரவம்‌ வாராதபடி, கோயி 
லில்‌ ஸ்ரீரங்கமாராயண ஜீயர்போலே நிக்ர 
ஹாறுக்ரஹஸமர்த்தரான ஒரு ஜீயரை 
உண்டாக்கவேணுமென்று நினைத்துத்‌ 
தம்முடைய சிஷ்யர்களில்‌ (அஷ்டதிக்கஜா 
சார்யர்களில்‌) ஒருவராய்‌ சாஜவல்லப 
ராய்‌ பகவத்கைங்கர்ய துரந்தரரான 
ஒருவருக்குத்‌ திருவேங்கட ஜீயரென்று 
இருகாமம்‌ சாத்தி அரசனுடைய அனுமதி 
யைப்‌ பெற்று அவரை இனைய கேள்வி 
ஜீயராக்‌கித்‌ தனியே திருப்பதியில்‌ மடமும்‌ 
கட்டிக்கொடுத்து, அவரை எம்பெரு 
மானார்‌ பரம்பரையில்‌ வந்த பெரிய ஜிய 
ருக்குத்‌: துணையாக இருந்து எல்லா 
நிர்வாஹத்தையும்‌ செய்துகொண்டிருக்‌ 
கும்பழு நியமித்தருளினார்‌. பெரிய ஜீயர்க்‌ 
கதனர்களான ஏகாங்கிகள்‌ நால்வரில்‌: 
யோக்கியதையுள்ளவர்கள்‌ சிறிய ஜீயராக 
எழுந்தருளக்‌ கடவர்கள்‌ என்றும்‌ கட்டகா 
யிட்டருளினார்‌. பெரிய ஜீயர்‌ மடத்தை 
ஏற்படுத்திய எம்பெருமானாரே அம்மடத்‌ 
இல்‌ முதல்‌ ஜீயராவர்‌. அவரால்‌ ஏற்படுத்‌ 
தப்பட்ட சடகோப ஜீயர்‌ இரண்டாமவர்‌. 
மணவாளமாமுனிகளால்‌ ஏற்படுத்தப்‌ 
பட்ட சிறிய ஜீயர்‌ பன்னிரண்டாவது 
பெரிய ஜீயராக ஆனார்‌. இப்போது 
எழுந்தருளியிருக்கும்‌ ஸ்ரீமத்பரமஹம்ஸ 
ஸுந்தரராமாதுஐ ஜீயர்‌ ஸ்வாமி நாற்ப 
தாவது பெரிய ஜீயராவர்‌. இந்த ஜீயர்‌ 
கள்‌ அனைவரும்‌ பட்டாபிஷேகம்‌ செய்து 
கொண்ட தேதியும்‌ பரமபதித்த தேதியும்‌ 
மிகமிக விவரமாக மடத்தில்‌ குறித்து 
வைக்கப்பெற்றிருக்கின்‌ றன. பெரிய ஜீயர்‌ 
மடத்தில்‌, மணவாளமாமுனிகளும்‌ 
பதினொன்று பன்னிரண்டாம்‌ ஜீயர்‌ 
களுக்கு இடையில்‌ பெரிய ஜீயராக இரும்‌ 
ததாகவும்‌ மடத்தின்‌ குறிப்பில்‌ உள்ளது. 


57 















































ப்ரஇவாஇபயங்கரம்‌ அண்ணா 


பெருமாள்கோவிலில்‌ அவதரித்து 
ஹஸ்திகிரிகாதரண்ணாவென்னும்‌ இரு 
காமத்தையுடைய இவர்‌ தர்சன விரோதி 
களான வாதிகளைவென்றவர்‌, லெளதிக 
வைதிகங்களில்‌ மிக்க நிபுணர்‌, ஸிம்ஹாஸ 
நாதிபதி. இவருக்கு மிக உத்தமியான 
தேவியும்‌ மூன்று குமாரர்களும்‌ 
உளர்‌. கைங்கர்யத்துக்கு வீரோதியென்று 
ஐச்வர்யங்கக£யெல்லாம்‌ பகவத்பாகவத 
விஷயங்களில்‌ செலவிட்டுப்‌ பரமவிரக்த 
ராய்க்‌ குடும்பத்துடன்‌ இருமலைக்கெழுர்‌ 
தருளித்‌ இருவேங்கடமுடையானை ஸேவித்‌ 
இருக்க, இருமலைத்தோழப்பர்‌ உகந்து 
வெள்ளிக்குடத்தைத்‌ தீந்து, “ஆகாச 
கங்கையிலிருந்து. திருமஞ்சனம்‌ கொண்டு 
வந்து ஏலாதி வாஸகாத்ரவ்யங்கள்‌ சேர்த்‌ 
அப்‌ பெருமாளுக்கு நீரே ஸமர்ப்பி 
வாரும்‌' என்று அண்ணாவுக்கு நியமிக்க 
அப்படியே அவர்‌ திருமஞ்சனகைந்கர்‌ 
யத்தை வெகுநாட்கள்‌ நடத்திவந்தார்‌. 
இப்படியிருக்கையில்‌ கோயிலிலிருந்து ஒரு 
ஸ்ரீவைஷ்ணவர்‌ திருமலையப்பகன ஸேவிக்க 
வந்து நிற்க, அவருக்கு[ஸேவைறைப்‌ 
பண்ணுவித்து, மறுகாள்காலை அவர்‌ 
மணவாளமாமுனிகளின்‌ பெருமைககா£ 
அருளிச்செய்யக்‌ கேட்டுக்கொண்டே 
ஆகாச கங்கைக்குச்‌ சென்று திருமஞ்சனம்‌ 
கொண்டு பரிமளம்‌ சேர்க்காமலேயே 
ஞாபகமில்லாமல்‌ குடத்தைத்‌ தருவாரா 
தனத்துக்கு உபயோமிக்கும்படி. கொடுத்த 
அண்ணா பரிமளம்‌ சேர்க்காததை நினைத்து 
அபசாரமாயிற்றே என்றார்‌. அர்ச்சகர்‌ 
அண்ணாவைப்‌ பார்த்து *இத்தக£காளை 
விடப்‌ பரிமளம்‌ விஞ்9ித்‌ திருமஞ்சன 
வாஸனை அதிகமாயிருக்கிறதே, என்ன 
காரணம்‌ என்று கேட்க, அண்ணா 
மணவாளமாமுனிகளின்‌ வைபவத்தைக்‌ 
கேட்டுக்‌ கொண்டே திரும ஞ்சனம்‌ 
கொண்டுவந்த தனால்தரன்‌ இப்படி வாசனை 
அதிகமாயிருக்கிறதென்றெண்ணி, அந்த 


ஸ்ரீவைஷ்ணவரை ஸத்க்ரித்தனுப்பினார்‌* 
பிறகு சிலகாட்கள்‌ கழித்துத்‌ இருமல்‌ 
யப்பனிடம்‌ அனுமதிபெற்று ஸ்ரீரங்கம்‌ 
சென்று மணவாளமாமுனிகளை ஆச்ர 
யித்தார்‌. இருவேங்கடமுடையானுக்கு 
இவர்‌ செய்த இருமஞ்சன கைங்கர்யம்‌ 
இவருக்குப்‌ பெறாப்பேறான மணவாள 
முனிகளின்‌ ஸம்பர்தத்தைப்‌ பெறு 
வித்தது இவர்‌ செய்தருளிய ஸஃப்ரபாதம்‌ 
முதலிய நான்கு துதிகளே இன்றும்‌ 
திருமலையில்‌ திருக்காப்பு நீக்கும்போ.து 
அனுளக்திக்கப்பட்டு வருகின்‌ றன. 


இத்தலத்திய விசேஷா நுஷ்டானங்கள்‌ 
(1) அனத்யயனகாலமல்லாக மற்ற 
காலங்களிலும்‌, திருவாய்மொழி 
அல்லது சோயில்‌திருவாய்மொழி 
ஸேவிக்கும்போது உப தச 
ரத்தினமாலையை நீயமேோ 


ஸேவித்தல்‌. 
(2) திருவாய்மொழிக்குப்‌. பூர்வோத்‌ 
தரங்களில்‌ கண்ணிநுண்சிறுத்‌ 


தாம்பு ஸேவியாமல்‌, தனியாகத்‌ 
திருவாய்மொழி சாத்துமுறைக்கு. 
மறுநாளில்‌ ஸேவிப்ப து. 
இருவெமுகூற்றிருக்கையையும்‌ 
இருநெடுந்தாண்டகத் தில்‌ எல்‌ 
லாப்‌ பாசுரங்களையும்‌ இரட்டித்து 
ஸேவிப்பது. 

மற்ற ஆழ்வாராசார்யர்களுக்குப்‌ 
போல்‌ சேனைமுதலியார்‌ தாயார்‌ 
ஆண்டாள்‌ இம்மூவர்க்கும்‌ 
கோவிந்தராஜனுடைய பரிவட்‌ 
டம்‌ கட்டி ஸ்ரீரடகோபன்‌ 
ஸாதித்து வஸ்த்ர - மாலைகளைப்‌ 
பஹுமானமாக ஸாதிப்பது 
(ஸேனைமுதலியாரும்‌ தாயாரும்‌ 
ஆசார்யகோடியிலுஷ்ம்‌, ஆண்‌ 
டாள்‌ ஆழ்வார்‌ கோஷ்டியிலும்‌ 
சேர்ந்திருத்தல்‌ இதற்குக்‌ காரண 
மென்று பெரியோர்‌ கூறுவர்‌,) 


3) 


(8) 


58 


(5) 


கோவிந்தராஜன்‌ கனுப்பாரி 

வேட்டை சித்திராபெளர்ணமி 
யில்‌ இருவூறலுத்ஸவம்‌ இருமலை 
நம்பியின்‌ ஐதிஹ்யோத்ஸவமான 
தண்ணீரமுது உத்ஸவம்‌ இந்‌ 
நாட்களில்‌ வெகுதூரம்‌ எழுந்தரு 
ஞம்போ.து ஆண்டாளும்‌ கூடவே 
எழுந்தருள்வது. 


நாச்சியார்‌ திருக்கோலத்தி 


(10) 


தீர்த்தமில்லாமல்‌ ஸ்ரீசட்கோபன்‌ 
மட்டும்‌ ஸாதிப்பது. 


தோட்டத்தில்‌ அனந்தரழ்வானி 
டம்‌ அஞ்சியோடிய திருவேங்கட 
முடையான்‌ அப்ரதக்ஷிணமாகக்‌ 
கோயிலுக்குள்வர்து புகுந்த 
ஐ.திஹ்யத்தைக்‌ காட்டுவதற்காக 
பாக்ஸவாரி என்னும்‌ தோட்ட 


வுத்ஸவத்தில்‌ கோவிலிலிருந்து 
ன்று பெருமாள்‌ எழுந்தருளும்‌ அப்ரதக்ஷிண மாகவே எழும்‌ 
போது, பெண்ணைத்‌ தனியே தருள்வ.து. 
விடாமல்‌. புருஷோத்தமனான 
ரப கடனே ப எழுச்‌ (11) ஈம்மாழ்வார்க்கும்‌ பெருமாளுக்‌ 
ம்பிப்‌ ம கும்‌ ஈடர்த £மின்னிடைமடவார்‌* 
(7) இருவேங்கடமுடையான்‌ திருத்‌ ப்ரணயகலஹத்தை, உபயநாச்சி 
துழாயைப்‌ பஞ்சமீதீர்த்தத்தின்‌ யார்க்கும்‌ பெருமாளுக்கும்‌ நடப்‌ 
போது திருச்சானூரில்‌ தாயார்‌ தாக உத்ஸவம்‌ செய்விப்பது. 
மூலமாகவன்றி நேராக யாருக்‌ 
கும்‌ விநியோகியாமலிருப்ப.து. (12): அதியுஷ்ணமான பச்சைக்‌ கருப்‌ 
4 3 பூரப்பொடியை 50 தோலா 
(சாக அமுறைக்‌ ௧௪ ல்களில்‌ 100 தோலா என்ற கணக்கில்‌ 
பெரியஜீயர்‌ திருத்துழாய்‌ இிருவேங்கடமுடையான்‌ மூல 
கொடுக்க அதைவாங்கி அர்ச்ச வருக்குத்‌ திருமண்‌ காப்பாக 
கர்கள்‌ சாத்துமுறை முடியும்‌ அணிவிப்பது. இங்ஙனே பல 
வரை பெருமாள்‌ திருவடிகளிலே. உள.  விரிவுக்கஞ்சி இதோடு 
சேர்த்‌ துக்கொண்டிருப்ப து. விடைபெறுகிறேன்‌. 
(9) மூலவரிடத்தில்‌ தவிர உத்ஸவர்‌ 


எங்கு எழுந்தருளித்‌ திருமஞ்‌ 
சனமே சாத்துமுறையோ 


கண்டருளினாலும்‌ கோஷ்டிக்குத்‌ 


ஆழ்வார்‌ எம்பெருமானார்‌ ஜீயர்‌ 
திருவடிகளே சரணம்‌. 


சுபம்‌. 








59 





















































காஞ்சீபுரம்‌ தேவப்பெருமாள்‌ ஸந்நிதி விஷயம்‌ 


ஸ்ரீ உ. வே. இருமணி ஸ்ரீநிவாஸ 


வரதாசாரியார்‌, நம்மாழ்வார்‌ ஸந்நிதி 


ஆன பரம்பரை மிராசுதார்‌, நீர்த்த மிராசுதார்‌. 


காஞ்சிபுரம்‌ ஸ்ரீ தேவராஜ ஸ்வாமி 
தேவஸ்தானத்தில்‌ ௮காதி காலமாகத்‌ 
தென்னாசார்ய ஸம்ப்ரதாயஸ்தர்‌ (தென்‌ 
கலையார்‌)கள்‌ அத்யாபக மிராசுக்குப்‌ பாத்‌ 
யப்பட்டவர்கள்‌. 1711 ஆம்‌ வருஷம்‌ ஆத்‌ 
தான்‌ திருவேங்கடராமா னுஐ ஜீயர்‌ உடை 
யார்‌ பாளையத்‌ திலிருர்‌ து தேவப்பெருமாகா 
எழுந்தருளப்‌ பண்ணிக்கொண்டு வர்‌.து* 
அவர்‌ தர்ம கர்த்ருத்வம்‌ வகித்து, மேற்படி 
தேவஸ்தானத்தில்‌ ஸ்ரீசைலேச தயாபாத்‌ 
ரத்‌ தனியன்‌ தொடங்கித்‌ தவ்யப்பிரபந்த 
ஸேவாகாலம்‌ ஸேவித்தும்‌. தாதாசாரியர்‌ 
அகங்களிலும்‌ கூட ஸ்ரீசைலேசதயா பாத்‌ 
ரத்‌ தனியன்‌ துடங்கித்தென்கலையார்களே 
திவ்யப்‌ பிரபந்தம்‌ சவித்‌தும்‌ வந்தார்கள்‌. 
இம்மாதிரி ஸேவித்துக்‌ கொள்ளும்படி அம்‌ 
தக்காலத்தில்‌ எழுந்தருளியிருந்த லக 
குமார தாதாசாரியர்‌ என்பவர்‌ தென்க 
ஆத்தான்‌ ஜீயருக்கு ஓர்‌ உடன்படிக்கை 
எழுதிக்கொடுத்‌ திருக்கிறார்‌. 8) 
சில காலம்‌ கழிந்தவாறே தென்கலை 
யார்கள்‌ இந்தக்‌ கோவிலுக்கு அத்யா பக 
மிராசுக்கும்‌ ஸ்ரீசைலேசதயாபாத்ரத்‌ தனி 
யன்‌ சொல்வதற்கும்‌ பாத்யதை இல்லை 
யென்று சில கிளர்ச்சிகள்‌ ஏற்பட்டுத்‌ 
* தென்கலையார்களே இந்தத்‌ தேவஸ்தானத்‌ 
தில்‌ உள்ள எல்லாச்‌ சந்கிதிகளிலேயும்‌ அத்‌ 
யாபக மிராசுக்குப்‌ பாத்யப்பட்டவர்கள்‌ 
என்றும்‌, சொல்லக்கூடிய உரிமை ஏக 
போக மென்றும்‌ கோர்ட்டுத்‌ தீர்‌ 
மானங்கள்‌ அநேகம்‌ ஆகியிருக்கிறது. 


பின்னிட்டுச்‌ சில வருஷங்கள்‌ கழித்து, 
இதே அத்யாபக விஷயமாய்‌ தென்கலை 





யார்கள்‌ இந்தக்‌ கோயிலிலும்‌, இதைச்‌ 
சேர்ந்த எல்லாச்‌ சந்கிதிகளிலேயும்‌ சொல்‌ 
லக்கூடிய மிராசு பாத்யதை இல்லை யென்‌ 
றும்‌, மணவாள மாமுனிகள்‌ தனியன்‌ 
(ஸ்ரீசைலேச தயாபாத்ரம்‌) வாழிதிருகாமம்‌, 
ப்ரபர்தங்கள்‌ சொல்லக்கூடா தென்றும்‌, 
சிற்சில கிளர்ச்சிகள்‌ அவ்வப்போது ஏற்‌ 
பட்டும்‌, அவ்வப்போது வியாஜ்யங்கள்‌ 
ஏற்பட்டும்‌, கோர்ட்‌ தீர்மானங்களினால்‌ 
தென்கலையார்களே அத்யாபக மிராசுக்கு 
ஏக போகபாத்யதை உள்ளவர்கள்‌ என்‌ 
றும்‌, மணவாள மாமுனிகள்‌ தனியன்‌, ப்ர 
பந்தம்‌ வாழிதிருராமம்‌ சொல்லக்கூடியவர்‌ 
கள்‌ என்றும்‌, நித்யப்படியிலும்‌, விசேஷ 
உத்ஸவங்களிலும்‌, விசேஷ புறப்பாடு 
காலங்களிலேயும்‌, எந்தக்காலத்திலும்‌ இம்‌ 
தத்‌ தேவஸ்தானத்தில்‌ சம்பந்தப்பட்ட 
எல்லா இடங்களிலும்‌ சொல்லக்கூடிய ஏக 
போக பாத்யஸ்தர்கள்‌ என்றும்‌ தீர்மானம்‌ 
ஆகியிருக்கிறது. (vide 1915 Madras Weekly 
Notes Page 281) 1939 (1. M.L.J. Page 
134). 


இந்தத்‌ தேவஸ்தானத்தில்‌ தென்கலை 
யார்களுக்கு அத்யாபக மிராசுகள்‌ தவிர 
மேலும்‌ அனேக தீர்த்த மிராசுகள்‌ தென்‌ 
கலை என்றும்‌, மல்ஜி மிராசு, அருளப்பாடு 
ஆசீர்வாதம்‌ தென்கலை என்றும்‌, அனேக 
தென்கலை திருமணிகள்‌ தென்கலை ஆசார 
மென்றும்‌, முக்கியமாக ஆழ்வார்‌ ஆசாரியர்‌ 
கள்தென்கலை யென்றும்‌ கோர்ட்‌ தீர்மானங்‌ 
களினால்‌ விளக்கப்பட்டிருக்கிறது (4146 23 
M.L.J. Page 134). 

காஞ்சிபுரத்தில்‌ உள்ள எல்லாத்‌ திவ்ய 
தேசங்களிலேயும்‌ தென்கலையார்களே அத்‌ 


60 





யாபக மிராசுக்கு ஏகபோகமாக பாத்யதை 
உடையவர்கள்‌. தூப்புல்‌ (வேதாந்த தேசி 
கன்‌ ஸக்நிதியிலும்‌ தென்கலையார்களே 
அத்யாபக மிராசுக்குப்‌ பாத்யப்பட்டவர்‌ 
கள்‌ என்றும்‌, தமிழ்‌ ப்ரபந்தங்கள்‌ சொல்‌ 
லக்கூடிய உரிமையுடையவர்கள்‌ என்றும்‌ 
ஹை கோர்ட்டாராலும்‌, சமை கோர்ட்டா 
ராலும்‌ இந்த மிராசு ஊர்ஜிதப்‌ படுத்தப்‌ 
பட்டிருக்கிறது. (Vide 1915 M Weekly 
Notes) sரனைக்கும்‌ தூப்புல்‌ வேதாந்த 
தேசிகன்‌ புறப்பாடுகாலங்களிலும்‌ வீதி 
யில்‌ தென்கலையார்களே ஸ்ரீசைலேசதயா 
பாத்ரத்‌ தனியன்‌ தொடங்கித்‌ இவ்யப்ரபர்‌ 
தம்‌ சேவித்து வருகிறார்கள்‌. 


தென்கலை ஆசாரம்தான்‌ ப்ராசீனம்‌ 
என்றும்‌, தென்கலையரர்கள்‌ மிராசுக்குப்‌ 
பாத்யப்பட்டவர்கள்‌ என்றும்‌, அநாதி 
யாகத்‌ தென்கலை வழிபாடு நடந்து வரு 
கிறது என்றும்‌, எல்லா இடங்களிலும்‌ 
தென்கலை வழிபாடு என்றும்‌ விசதமாக 
விளங்குது. (Vide 1947 (IMLJ page 
159-P.C. திருப்பதி கேஸ்‌). 


ஸ்ரீ தேவப்பெருமாள்‌ ஸந்நிதியில்‌ 
பிரதிதினமும்‌ சாயங்காலம்‌ எல்லாதிவ்ய 
தேசங்கள்‌ போல்‌ நித்யரனுசர்தானம்‌ 
ஸேவை நடந்‌ துவருதிற து. 


தேவப்பெருமாள்‌ ஸந்நிதியில்‌ மட்டும்‌, 
நித்யப்படி காலை திருவாராதன காலத்தில்‌ 
ஈாலாயிரக்‌ க்ரமம்‌ ஸேவித்து வருவது 
வெகு காலமாக வழக்கத்தில்‌ உள்ளது. 
ஓவ்வொரு நாளும்‌ தனியன்‌ தொடங்கி 
நாலாயிர திவ்யப்‌ பிரபந்தங்களின்‌ 
தொடர்ச்சியாக 50 பாசுரம்‌ ஸேவித்து 
வாழிதிருமாமத்துடன்‌ முடிகிறது, இம்‌ 
மாதிரியே தொடர்ந்து ஸேவித்து வரு 
வதில்‌ ஒருதரம்‌ பூராவும்‌ நாலாயிரப்‌ 


ப்ரபந்தம்‌ முடிவு ஆனதும்‌ மறுபடியும்‌ 
இம்மாதிரியே ஸேவித்து வருவது வழக்க 
மாகும்‌. 


இந்தத்‌ தொடர்ச்சி பெருமாள்‌ 


61. 


புறப்பாடு காலங்களிலும்‌ சேர்ந்தது. 


பஞ்சபர்வ உத்ஸவா திகள்‌ பெருமாள்‌ 
புறப்பாடு, தாயாருடன்‌ சேர்ந்த புறப்பாடு 
களிலும்‌ பஞ்சபர்வஉத்ஸவ நீங்கலாக 
நடக்கும்‌ பெருமாள்‌ தாயார்‌ சேர்ந்து 
நடக்கும்‌ விசேஷ உத்ஸவ புறப்பாடு 
காலங்களிலும்‌ மேல்கண்ட ரீதியாகவே 
நாலாயிரத்‌ திவ்யப்ரபந்த ஸேவை 
தொடர்ச்சியாக ஈடர்துவரும்‌. இம்மாதிரி 
ஸேவாகாலம்‌ நடந்‌. துவருவ.து இர்‌.தஸந்நி 
திக்குத்‌ தனிப்பட்ட சிறப்பாகும்‌, தவிர 
வெள்ளிக்கிழமை தனிப்பட்டு நடக்கும்‌ 
பெருந்தேவித்‌ தாயார்‌ புறப்பாடு காலங்‌ 
களில்‌ சிறிய திருமடல்‌ ஸேவிப்பது 
வழக்கம்‌. 

வைசாகோத்ஸவத்தில்‌ 2 வேளை புறப்‌ 
பாடு (சப்ரஹம்ஸ, அம்ஸ, சூர்ய, கருட, 
வாநர, நாக, சந்திர, மோஹினி, ஆளி, 
குர்ண, தந்த, ரத, அரக, ஆளும்‌, புண்ய 
கோடிவிமானம்‌) காலங்களிலும்‌, கடைசி 
நரள்‌ வெட்டிவேர்‌ சப்பரம்‌ உத்ஸவ புறப்‌ 
பாடு உள்பட பூர்த்தியாக ப்ரம்மோத்ஸ 
வத்தில்‌ நாலாயிரதிவ்ய ப்ரபந்தம்‌ நூற்ற 
தரதியுடன்‌ பூர்த்தியாகி அப்போதே 
திருப்பல்லாண்டு தொடக்கமும்‌ ஆகிறது 
வழக்கம்‌. இதுவும்‌ தவிர பெரும்பாலும்‌ 
ஆழ்வார்‌ ஆசாரியர்கள்‌ வருஷோ த்ஸவங்‌ 
களில்‌ ஒருதரம்‌ நாலாயிரம்‌ ஸேவைபூர்த்தி 
யாகும்‌. அத்யயன உத்ஸவத்தில்‌ (பகல்‌ 
பத்து, ராப்‌ பத்‌.து உத்ஸவம்‌) ஒருதடவை 
நாலாயிரம்‌ பூர்த்தியாகும்‌. ஏறக்குறைய 
ஒருவருஷத்தில்‌ 20 தடவைகள்‌ நாலாயீரம்‌ 
பூர்த்தியாக ஸேவிக்க நேரிடுகிறது. 


ஓவ்வொரு ஆழ்வார்‌ ஆசார்யாள்‌ 
சாற்றுமுறை காலங்களில்‌ பெருமாள்‌ வீதி 
புறப்பாடு உத்ஸவம்‌ ஆனதும்‌ ஆஸ்தானத்‌ 
தில்‌ ஸ்வப்பிரபந்தங்கள்‌ ஸேவித்தும்‌ 
சாற்றுமுறை காலங்களில்‌ நாலாயிர 
சாத்துமுறையும்‌ ஸேவித்து வருவது 

















































வழக்கமாகும்‌. எல்லா சாற்றுமுறைகளி 
அம்‌ பெருமாள்‌ எழுந்தருளிச்சாத்‌ தமுறை 
நடப்பதும்‌ தவிர டெ சாத்துமுறைகள்‌ 
வெள்ளிக்கிழமைகளில்‌ வருமானால்‌ பெரு 
மாளுடன்‌ தாயாரும்‌ சேர்ந்து புறப்பாடு- 
கண்டருளி ஸேவை சாத்துமுறை நடந்து 
வருவது தனிப்பட்ட சிறப்பாகும்‌. 


எல்லா ஸந்நிதிகளிலும்‌ தெப்ப உத்ஸ 
வம்‌, தவன உத்ஸவம்‌ பெருமாளுக்கு மட்‌ 
டும்‌ நடப்பதும்‌ நவராத்ரி உத்ஸவம்‌ 
தாயாருக்கு மட்டும்‌ நடப்பதும்‌ வழக்க 
மாகும்‌. ஆனால்‌ தேவப்பெபருமாள்‌ 
ஸந்நிதியில்‌ இவ்வுத்ஸவங்களில்‌ பெரு 
மாள்‌ தாயார்‌ இருவரும்‌ சேர்ந்தே 
ப்ராசினமாக ந௩டந்துவருவது 
தனிச்சிறப்பு, ஆழ்வார்‌ ஆசார்யாள்‌ 
சாற்றுமுறை காலங்களில்‌ பெருமாள்‌ 
தனிப்பட்டு எழுந்தருளினாலும்‌, வெள்ளிக்‌ 
கிழமைகளில்‌ சாத்துமுறை வருமானால்‌. 
தாயாரும்‌ சேர்ந்து எழுந்தருளினா லும்‌ அர்‌ 
தந்த ஆழ்வாராசார்யர்கள்‌ (உபதேச. 
ரத்தினமாலையில்‌ வரும்‌) ஈாள்பாட்‌ ட்‌ 


1} 


ஸேவித்து வருவதும்‌ வழக்கம்‌. பஞ்சபர்வ' 
உத்ஸவங்களிலும்‌, சில விசேஷ உத்ஸவங்‌ 
களிலும்‌ ஸக்கிதி வீதி இருவடி கோயிலில்‌ 
ஸேவை ஆரம்பிப்பது வழக்கம்‌. மற்றும்‌ 
மாடவீதி புறப்பாடு, பிரம்ம உத்ஸவம்‌, 
இன்னும்‌ சில வீசேட உத்ஸவங்களில்‌ 
வாஹன மண்டபத்தின்‌ அருகே ஸேவை 
ஆரம்பிப்பது வழக்கம்‌. 


“அருளாழிப்‌ புட்கடவீர்‌ அவர்‌ விதி 
ஒருநாள்‌ என்று” என்ற பாசுர அனுகுண 
மாக வையங்கண்ட வைகாசி திருநாளில்‌ 
கருடோத்ஸவ தினம்‌ ஆழ்வார்‌ ப்ராகாரம்‌ 
எழுந்தருளும்போ.து ஈம்மாழ்வார்‌ ஸந்நிதி 
வாசலில்‌ வாஹனத்துடன்‌ பெருமாளை 
நிறுத்தி “தொழுதெழு என்மனனே' என்‌ 
இற முத்திரையுடன்‌ எழுக்தருளியிருக்கும்‌ 
ஈம்மாழ்வாருக்குப்‌ பெருமாளிடமிருந்‌ து 
மாலை ஸாதித்து, ஸ்ரீசட்கோபம்‌ ஸாதிப்‌ 
பது தனிப்பட்டு இந்த ஸர்நிதியில்‌ 
ப்ராசனமாக நடந்து வருவது விசேஷ 
மாகும்‌. 








62 


ஸ்ரீ ஆண்டாள்‌ ஸந்நிதி 


[அஷ்டகோத்ரம்‌ இருவேங்கடத்தம்மாள்‌- ஸ்ரீவில்லிபுத்தூர்‌] 


ஸ்ரீவில்லிபுத்‌ தரரின்‌ அருமை பெருமை 
கலை இங்குச்‌ சிறிது அனுபவிப்போமாக. 


ஸ்வாமி ஸ்ரீ மணவாளமாமுனிகள்‌ 
உபதேசரத்தினமாலையில்‌ “மின்னுபுகழ்‌ 
வில்லிபுத்‌ தூரென்றும்‌”, “சீராரும்‌ வில்லி 
புத்தூரென்றும்‌” இரண்டு விசேஷணம்‌ 
இட்டுப்‌ பாடியுள்ளார்‌. 


பகழாவது எவ்விடத்திலும்‌ எக்காலத்‌ 
இலும்‌ எல்லாராலும்‌ போற்றப்படுகை 
யாகும்‌, மின்னுபுகழாவ,து - அப்படி 
போற்றப்படும்‌ ஸ்தலங்களுக்குள்‌ முதன்‌ 
மையாய்‌ ப்ரகாசிக்கையாகும்‌. 


அதாவது திவ்யதேசம்‌ என்று போற்‌ 
ப்படும்‌ 108 னுள்‌ முதலில்‌ வராஹ க்ஷேத்ர 
மாய்‌, பின்‌ ரிஷிகள்‌ தேவர்கள்‌ வேண்டு 
கோளுக்கு, இரங்க, காலநேமி என்ற. 
அஸுரனை ஸம்ஹரித்து, வடபெருங்‌ 
கோயிலுடையான்‌ என்று அவர்கள்‌ அர்ச்‌ 
சிக்கத்‌ தோன்றியும்‌, பின்பு பெரியாழ்வா 
சவகரித்தும்‌, பின்பு ஸ்ரீ ஆண்டாளவதரித்‌ 
அம்‌, முப்புரியூட்டின திவ்யதேசமாகை 
யாலே மின்னுபுகழையுடையது ஸ்ரீவில்லி 
புத்தூர்‌. 

ஸ்ரீ ஆண்டாள்‌ தானே திருப்பாவை 
யில்‌ “அணிபுதுவை” என்ற இடத்தில்‌ 
“மணியும்‌ முத்தும்‌ பொன்னும்‌ இட்டுச்‌ 
செய்த ஆபரணம்போலே இவ்வூர்‌” என்று 
அருளிச்செய்ததாக, பெரியவாச்சான்‌ 
பிள்& அருளிச்‌ செய்தார்‌. 


மாலே மணிவண்ணனானவர்‌ ஸ்ரீவட 
பெருங்‌ கோயிலுடையான்‌, முத்துப்‌ 
போன்றவர்‌ மின்னுநூல்‌ வீட்டுசித்‌ 


தன்‌, பொன்போன்‌ றவள்‌ குடிக்கொடுத்த 
சுடர்க்கொடி, 


குறிப்பு: பொன்‌ இல்லாவிட்டால்‌ மணி 
யும்‌ முத்தும்‌ ப்ரகாசியாது என அறிக, 


மற்றைய இவ்யதேசங்களுக்குப்‌ பெரு 
மாள்‌ நாச்சியார்‌ ஆழ்வார்‌ மூவரும்‌ தோன்‌ 
மினவிடம்‌ என்ற பேர்‌ இல்லை, 


இரண்டாவது மின்னுபுகழ்‌ - திவ்ய 
ப்ரபர்தஸேவை ஆரம்பத்தில்‌ திருப்‌ 
பல்லாண்டு திருப்பாவை. முடிவிலும்‌ 
சிற்றஞ்சிறுகாலே பல்லாண்டு பல்லாண்டு 
என்று பூர்த்தி செய்வதும்‌ அஸாதாரண 
மான புகழாகும்‌. எங்கும்‌ எக்காலத்திலும்‌ 
எல்லாராலும்‌ இப்படியே அ.நுஸந்திக்கப்‌. 
படுகிறது. 


இன்னும்‌ ஆழ்வார்கள்‌ எல்லாரையும்‌ 
வீட பொங்கும்‌ பரிவாலே வில்லிபுத்தூர்ப்‌ 
பட்டர்பிரான்‌ பெரியாழ்வாரென்னும்‌ 
பெயர்‌ பெற்றார்‌. அதைப்போல்‌ ஸ்ரீ ஆண்‌ 
டாஞம்‌ “பாரில்‌ மதி யாரும்‌ ஆண்டாள்‌”, 
என்று ஸ்ரீமதுரகவி ஆழ்வாருக்கு முன்னே 
போற்றப்பட்டாள்‌. 


எதனால்‌ எனின்‌, இரிதந்தரடிலும்‌ 
என்று ஆதிகாதரைப்‌ பார்க்கக்‌ கூசி கண்‌ 
ணைச்‌ செம்பளித்ததாகவும்‌, அவர்‌ கண்‌ 
ணுக்குள்ளே வந்து ப்ரகாசித்ததாகவும்‌, 
திரும்பிவந்து கண்டதாகவும்‌ அருளிச்‌ 
செய்கையாலும்‌, ஸ்ரீ ஆண்டாள்‌, “விட்டு 
சித்தர்‌ தங்கள்‌ தேவரை வல்லபரி* 
வருவிப்பரேல்‌ அது காண்டும்‌” என்று 
ஆசார்யர்‌உகந்தவீஷயம்‌ என்று அபிமுக 
மாய்‌ இருக்கையாலும்‌ என அறிக, 


63 




















“ஆசார்ய பர்யந்தாம்‌'” என்றது இவ 
ளிடம்‌ பூர்ணமாயிருக்கையா லும்‌, கோவ 
லர்தம்‌ பொற்கொடி, /ற்செல்வன்‌ தங்காய்‌ 
என்று சம்பந்த சம்பந்திகளை விரும்புகை 
யாலும்‌, “பாரில்‌ மதியாரும்‌ ஆண்டாள்‌” 
எனப்‌ போற்றப்பெற்றாள்‌. 


ஸ்ரீ ஆண்டாளுக்கு, ஸ்ரீ “'பெரும்பூதூர்‌ 
மாமுனிக்குப்‌ பின்னானாள்‌ வாழியே” என்ற 
ஏற்றமும்‌ உண்டு. 

ஸ்வாமி எம்பெருமானாருக்காக மூலஸ்‌ 
தானத்திலிரு்‌து வெளிவர்‌ து எதிர்கொண்‌ 
டது இன்று எல்லாரும்‌ காணும்படி 
கர்ப்பக்ருஹ முன்‌ மண்டபத்தில்‌ எழும்‌ 
தருளியிருக்றோள்‌. ஏதோ முன்‌ ஒருசமயம்‌ 
நடந்தது என்று போகாதபடி மார்க, 
நீராடி வந்து, ப்ரதிதினமும்‌, “அருளப்‌ 
பாடு கோயிலண்ணன்‌”” என்று மன 
மகிழ்ந்து அழைத்‌ து, தான்‌ அங்குப்‌ பெரு 
மாளிடம்‌ ஸ்ரீ அழகிய மணவாளப்‌ பெருமா 
ளரையர்‌ மூலம்‌ ஸேவித்தநாள்‌ க 
கத்‌ திரும்பவும்‌ ஸ்ரீவைவ்ணவர்கள்‌ எல்‌ 
லாரும்‌ சேர்ந்து ஸேவிக்கும்படி நியமிக்‌ 
கஇறுள்‌, ரிப்‌ 


இதனால்‌, ஆண்டாள்‌ திருவுள்ளம்‌, 
தனக்குப்‌ பின்தோன்றியவர்க்கும்‌ பின்‌ 
பிறர்‌ தவளாயிருக்கை என்றும்‌, இவள்‌ 
அத்யவஸாயத்தைக்‌ கருதி, “பாரில்‌ மதியா 
ரும்‌ ஆண்டாள்‌” என்று ஸ்ரீமதுரகவி 
களுக்கு முன்னே அத்யாதரத்துடன்‌ ஸ்ரீ 
மணவாளமாமுனிகளால்‌ போற்றப்பட்‌ 
டாள்‌ என்றும்‌ தெளிக. 


கேத்ராதிபதியான வராஹப்‌ பெரு 
மாளாலும்‌, கோபிகா பாவனையில்‌ கண்ண 
னாக எழுந்தருளிய வடபெருங்கோயிலுடை 
யானாலும்‌ “ஒரு மகள்‌ தன்னையுடைய” 
பெரியாழ்வாராலும்‌ ஸ்ரீ ஆண்டாளுக்கு 
ஸ்ரீதனமாகக்‌ கொடுக்கப்பட்ட ஊர்‌ 
ஸ்ரீவில்லிபுத்தூர்‌. 


இன்றைக்கும்‌, பெரியவர்கள்‌ நாச்சி 
யார்‌ மாளிகை, என்றே வழங்குவர்‌. 


ஆதிநாதர்‌ ஆழ்வார்‌ தேவஸ்தானம்‌ 
என்பதுபோலன்றிக்கே நாச்சியார்‌ 
தேவஸ்தானம்‌ என்றே எழுதுவர்கள்‌. 
ஸ்ரீவடபெருங்கோயில்‌, பெரியாழ்வார்‌ ஸன்‌ 
னிதி எல்லாம்‌ நாச்சியார்‌ தேவஸ்தான 
வகையறு என்று பேர்பெற்றதாகும்‌. பேர்‌ 
மட்டுமன்று ஈடைமுறையும்‌ அப்படியே 
தான்‌. 


இருமுக்குளத்‌ திலிருந்து திருமஞ்சனம்‌ 
கொண்டுவந்து ஸ்ரீ ஆண்டாளுக்கு முதலில்‌ 
விச்வரூபஸேவை. அதற்குப்‌ பின்‌ இவள்‌ 
குடிக்களைந்த மாலையை மேளதாளத்துடன்‌ 
எழுந்தருளப்பண்ணிக்கொண்டுபோய்‌ ஸ்ரீ 
வடபெருங்கோயிலுடையானுக்குச்சாத்தி, 
அவர்‌ விச்வரூபஸேவைக்குப்‌ பின்‌ பெரி 
யாழ்வாருக்கு அதே மாலை வடபெருங்‌ 
கோயிலுடையான்‌ ப்ரஸாதமாய்ச்‌ சாத்தப்‌ 
படும்‌. இப்படியே இன்றும்‌ ஈடர்து வரு 
கிறது. ஸாயரகை இருவாராதனமும்‌ 
அப்படியே வரிசை. மாலை சூடிக்கொடுத்‌ 
தாள்‌ என்பது அஸாதாரணம்‌. 


மற்டைறய நாச்சிமார்களைப்போலே 
பிறந்தது ஒரு இடம்‌ புகுந்தது ஒரு இடம்‌ 
என்பதில்லாமல்‌ இரண்டும்‌ ஓரிடத்திலே 
யான ஏற்றமும்‌ இவஞக்கே. 

தன்னை அடைந்தவர்களை ஸமஆசனத்‌. 
இல்‌ வைத்‌,து, தங்களுடனே சேர, திருவா 
ராதனம்‌, அமுதுசெய்தல்‌ முதலியன 
கொள்ளும்படி கருடாழ்வாரைப்‌ பரிபாலிக்‌ 
கிறார்‌. இதனால்‌ தம்மையே நாளும்‌ வணங்‌ 
இத்‌ தொழுவார்க்குத்‌ தம்மையே ஓக்க 
அருள்செய்யும்‌ தன்மையை எல்லார்க்கும்‌ 
தெரிவிக்கிறார்‌. 


எழுந்தருளியிருக்கும்படி, ப்ரணவம்‌ 
இருந்தால்‌ போலவும்‌, அவதாரத்தால்‌' 


64 


ப்ரணவம்‌ பிறந்தரற்போலவும்‌ நினைக்கத்‌ 
தோன்றும்‌. 

ஸ்ரீபராசரபட்டர்‌ ஸ்ரீரங்கஈாச்‌சி 
யாரே! எங்களை உம்‌ பிறந்தகமான 
மிதிலாதேச ஐாங்களாக, நினைக்கவேணும்‌ 


என்றார்‌ அப்படியானால்‌! பூரீவில்லிபுத்‌ 
அர்‌ வாஸிகனைப்பற்றிச்‌ சொல்லவும்‌ 
வேண்டுமோ. 


வில்லிபுத்தூர்‌ என்‌ று ஒருகால்‌ சொன்‌ 
னார்‌ கழற்‌ கமலம்‌ குடினோம்‌ என்றார்கள்‌ 
மஹான்கள்‌, இவ்வளவும்‌ மின்னுபுகழ்‌. 

சீராரும்‌ வில்லிபுத்தூர்‌ 
அனுபவிப்போம்‌. நகருக்குச்‌ 
யாவது செழிப்பு. 

கங்கை, யமுனை, சரஸ்வதி என்ற 
நதிகள்‌ மூன்றும்‌ ஸ்ரீ வடபெருங்கோயி 
அடையாளனால்‌ அழைக்கப்பட்டு, அங்கு 
வந்து உபத்ரவம்‌ செய்த காலநேமியை 
ஸம்ஹரித்த இருவாரியாழ்வரனுக்குத்‌ திரு 
மஞ்சனம்‌ செய்து பகவான்‌ நியமனத்‌ 
இனால்‌ தடாகரூபத்தோடு தங்கியிருந்த 
மீர்மையாலும்‌ மண்டுகபர்வதத்திலிருந்‌து 
பெருவருற நதிகளாலும்‌ வளர்க்கப்‌ 
பட்ட நாட்கமழ்‌ பூம்பொழில்‌ என்ற 
சோலைகளையும்‌, மின்னனைய நுண்‌ இடை 
யார்‌ வீரிகுழல்மேல்‌ நுழைந்த வண்டுகளின்‌ 
இன்‌ இசையையும்‌, செவிகளடைய மயிர்க்‌ 
௯ூச்சிடும்படி இனிய பேச்சுக்ககாயுடைய 
யாடும்‌ குயில்கள்‌, ஈடமாடித்‌ தோகை 
வீரிக்கின்ற மாமயில்கள்‌, அன்னங்கள்‌, 
கோலக்கிளிகள்‌ இவைகளுடைய செவிக்‌ 
கினிய பேச்சுக்களையும்‌, புரவிமுகம்செய்து 
செர்றெல்‌ ஓங்கிவிகாகழனிகக£யும்‌, விண்‌ 
தோய்‌ மதிள்‌ கோபுரங்களையும்‌, வெங்கவி 
ஈலியாமல்‌ சேமான்கமரும்‌ பொன்திகழ்‌ 
மாடங்களையும்‌, மச்சணி மாடத்தோடு 
பெண்விகாக்கும்‌ திருப்பூர கந்தவன த்தை 
யும்‌ கொண்டு செற்றமிலாதவர்‌ வேத 
வாய்த்‌ தொழிலோடு நித்யகைங்கர்யம்‌ 
செய்து வாழ்ந்திருக்கும்‌ சீராரும்‌ வில்லிபுத்‌ 
அரைக்கண்டு ஸ்ரீரெங்கமன்னார்‌ கரவேரி 


என்பதை 
சீர்மை 


9 


யையும்‌, வண்டினமுரலும்‌ சோலையையும்‌ 
மறந்து இங்கேயே தங்கிவிட்டார்‌, 
இதுவே ஊருக்குச்‌ சீர்மை. 


இன்றைக்கும்‌ திருமஞ்சன காலத்தில்‌ 
அருளப்பாடு வேதவாய்த்‌ தொழிலார்‌ 
என்றே அழைக்கப்படுகிறார்கள்‌. 

இவ்வூர்‌ இருநாள்‌ வைபவம்‌ 

சித்திரை : 10 காள்‌ எம்பெருமானாருக்‌ 
குத்‌ தீர்த்தவாரியுடன்‌ மங்களாசாசனமும்‌ 
வீதிப்புறப்பாடும்‌, ஸ்ரீ ஆண்டாள்‌ மன்னா 
ருக்கு நீர்வாவி கோடை உத்ஸவம்‌ 10 நாள்‌. 

வைகாசி: நம்மாழ்வாருக்கு 10 திருகாள்‌ : 

நாலாயிர திவ்ய ப்ரபந்த ஸேவையுடன்‌ 
தீர்த்தவாரி ஸ்ரீ ஆண்டாள்‌ மன்னாருக்கு 
வஸந்தோத்ஸவம்‌ 10 நாள்‌. 

ஆனி : பெரியாழ்வார்‌ 
(ஹண. உற்ஸவம்‌. 

ஆடி: திருவாடிப்பூ உத்ஸவம்‌, 
தவஜாரோஹணத்துடன்‌. 

ஆவணி : கண்ணனுக்கு த்வஜாரோ 
மணம்‌: திருப்பவீத்ரம்‌ ஸ்ரீ வடபெருங்‌ 
கோயிலுடையானுக்கு, 


த்வஜாரோ 


புரட்டாூ : ஸ்ரீ வடபெருங்கோயிலுடை 
யானுக்கு த்வஜாரோஹணம்‌ (ஸ்ரீ ஆண்‌ 
டாஞக்கு ஈவராத்ரி உற்ஸவம்‌ ஈடக்கும்‌). 

ஐப்பசி : ஊஞ்சல்‌ ஸ்ரீஆண்டாளுக்கு 
7 நாள்‌,-பெருமாளுக்கு ] காள்‌. 

கார்த்திகை : திருமங்5 மன்ன னுக்கு. 
10 நாள்‌ ஈாலாயிர ஸேவை. 

மார்கழி: நீராட்ட உத்ஸவம்‌ 8 நாள்‌. 
20 காள்‌ திருவத்யயன உத்ஸவம்‌. 

தை; வெள்ளிக்கமமைக்குச்‌ 
புண்டு, 

மாசி : தெப்போத்ஸவம்‌ 3 நாள்‌ இரு 
முக்குளத்தில்‌, 

பங்குனி: இருக்கல்யாண த்வஜாரோ 
ஹண உத்ஸவம்‌. 


சிறப்‌ 


65 

















மாதப்‌ புறப்பாடுகள்‌ 

ஏகாதசிப்‌ புறப்பாடு ஸ்ரீ ஆண்டாஞக்‌ 
கும்‌, மாதப்பிறப்பு, அமாவாசை வட 
பெருங்கோயிலுடையா னுக்கும்‌ புறப்பாடு, 
நடக்கும்‌ ஏகாதசிக்குத்‌ திருவாசிரியம்‌; 
ரேவதிக்குச்‌ சிறியதிருமடல்‌; அமாவாஸை' 
திருவோணம்‌, மாதப்பிறப்புக்குத்‌ இரு 
வெழுகூற்றிருக்கை; ஸ்வாதிக்குத்‌ இரு 
மடல்‌. 

அனத்யயன த்தில்‌ எல்லாப்‌ புறப்பாட்‌ 
டிற்கும்‌ உபதேசரத்தினமாலை லேவிப்ப து 
வழக்கமாகும்‌. 


எல்லாவற்றிலும்‌ மார்கழியில்‌ பிரியா 
விடை உத்ஸவம்‌ தனிச்சிறப்பு வாய்ந்தது 

மார்கழி 22்தேதி இரவு பெரிய 
பெருமாளிடம்‌ விடைகேட்க எழுந்தருள 
மழகு அத்யாச்சர்யமான த. 


அங்குச்‌ சென்று திருமஞ்சனம்‌ சண்‌ 
டருளி, கைத்தலத்தில்‌ சத்ரசாமராதி 
களுடன்‌ மூலஸ்தானத்துக்கு எழுந்தரு; 
ஞம்போ.து விபவம்போலவே ப 
மளிப்பர்‌. 





ஸ்ரீ அரையர்‌ ஸ்வாமிக்கு ன்ப 
ஸாதித்து திருப்பாவை 30 பாசுரங்களும்‌ 
தேவகானத்தில்‌ அமுதமொழுகப்பாடி 
முதல்‌ பாட்டுக்கு வ்யாக்யானமும்‌ ஸாதிக்‌ 
கும்படி நியமித்தலும்‌ அவர்‌ அப்படியே 
ஸாதித்தலும்‌ அத்யத்புதமான து. 

எத்தனையோ வித்வான்கள்‌ அர்த்த 
புஷ்டியுடன்‌ வ்யாக்யானம்‌ செய்தாலும்‌ 
ஸ்ரீ ஆண்டாள்‌ பெருமாள்‌ முன்னிலையில்‌ 
அங்கு நடக்கும்‌ திருப்பாவைக்கு ஈடாக 
மாட்டாது. 

எங்கும்‌ ஸ்ரீ ஆண்டாள்‌ சன்னிதி உண்‌ 
டானாலும்‌ அவதாரஸ்தலத்தில்‌ ஸ்ரீ பெரி 
யாழ்வாரால்‌ ஆராதிக்கப்பட்ட ஸ்ரீ ஆண்‌ 
டாள்‌ இருமேனிக்கு உண்டான ஏற்றம்‌ 
எல்லாராலும்‌ அறியப்பட்ட விஷயம்‌. 


* “அங்கண்‌ மாஞாலம்‌', 


மறுநாள்‌ விடியலில்‌ ஸ்ரீ ஆண்டாள்‌ 
மாடத்தெரு வழியாய்ப்‌ புறப்பட்டு பஞ்ச 
லக்ஷம்‌ பெண்களை எழுப்பிக்கொண்டு 
ஸ்ரீவடபெருங்கோயிலுடையான்‌ கோபுர 
வாசலில்‌ நின்று *மாலே மணி வண்ணா”, 
என்று ஸேவித்து நிற்கும்போது மரங்‌ 
களும்‌ இரங்கும்‌. 


அங்கு அவரால்‌ அளிக்கப்படும்‌ சங்கு 
பறை வீளக்கு கொடி விதானம்‌ பல்லாண்‌ 
டிசைப்பாரான வேதவாய்த்‌ தொழிலார்‌ 
இவர்களுடனும்‌ சுற்றத்துத்‌ தோழி 
மாரான பெண்களுடைய கூட்டத்துடனும்‌ 
திருமுக்குளம்‌ சென்று நீராடி வருமழகு 
வாசாமகோசரம்‌. 


6 திருநாள்‌ தண்டியல்‌ ஸேவையன்று 
ஸ்ரீ ஆண்டாள்‌ வில்லிபுத்‌.தூருறைவான்‌ 
தன்‌ பச்கத்தில்‌ எழுக்‌.தருளி--*ஏ.ற்‌.றகலம்‌' 
*மாரிமலை' என்ற 
பாசுரங்கள்‌ நாள்பாட்டாக ஸ்ரீ அரையர்‌ 
ஸேவிக்கும்பொழுது “வந்து தலைப்பெய்‌ 
தோம்‌' *இங்ஙனே போர்தருளி? “காரியம்‌ 
- ஆராய்ந்தருள்‌' என்னும்போது உள்ளம்‌ 
) உருகும்‌. 


ஸ்ரீ மணவாளமாமுனிகள்‌ ஸேவிக்க 
வந்தபொழுது நீராட்ட உத்ஸவம்‌ முடிந்து 
விட்டமையாலே அன்னாருக்காக தை 
மாதப்‌ பிறப்பன்று நீராடினதாக இன்றும்‌ 
ஸ்ரீ மணவாளமாமுனிகள்‌ தம்‌ ஸன்னிதி 
வாசலில்‌ வந்து நிற்கும்‌ ஸ்ரீ ஆண்டாளை, 
கைத்தலத்தில்‌ எழுந்தருளி வலம்‌ வந்து 
ஸேவித்து எமுந்தருரூவர்‌. அப்போது 
ஸ்வாமிகள்‌ “எமக்காகவன்றோ இங்காண்‌ 
டாளவதரித்தாள்‌” என்று பலகாலும்‌ 
ஸேவிப்பர்கள்‌. அப்பொழுது உடலுமுரு 
கும்‌. என்‌ சொல்வேன்‌ உலகத்தீரே! 


எல்லாமே நேரில்‌ 
தக்கது. 


கண்டுகளிக்கத்‌ 


66 


திருக்கல்யாண உத்ஸவமும்‌ அழ 
கானது. ஸ்ரீமன்னார்‌ பரதேசம்‌ புறப்‌ 
படுதல்‌, ஸ்ரீபெரியாழ்வார்‌ பூர்ணகும்பத்‌ 
துடன்‌ வரவேற்றுத்‌ தேங்காய்‌ ஸமர்ப்பித்‌ 
தல்‌. ஸ்ரீதனப்பொருள்களோடு ஸ்ரீ ஆண்‌ 
டாள்‌ புறப்பாடு, மாலை மாற்றுதல்‌, 
காப்பணிதல்‌, ம.துவர்க்கம்‌ சமர்ப்பித்தல்‌, 
அச்கிவனர்த்து, ப்ரவரம்‌ சொல்லி, 
ஸ்ரீ பெரியாழ்வார்‌ கந்நிகாதானம்‌ செய்தல்‌, 
இருமங்கல்யம்‌ அணிவித்தல்‌, அம்மி மிதித்‌ 
தல்‌,அங்கிவலம்செய்‌.து பொரியிடல்‌ என்று 
ஸ்ரீ ஆண்டாள்‌ வாரணமாயிரம்‌ பரசுரத்‌ 
தல்‌ அருளிச்செய்ததுதப்பாமல்‌ நடக்கும்‌ 
பரிசு காணத்தகுந்தது. 

ஸ்ரீபெரியாழ்வார்‌ தினமும்‌ 10 மணியள 
வில்‌ திருமஞ்சனம்‌ கண்டருளி, திருமண்‌ 
காப்பணீர்‌ து, உடுத்துக்களைந்தன 


வது இங்கு அஸாதாரணம்‌. ஆகையால்‌ 
தான்‌ “இவர்க்கு இது நித்யம்‌” என்றார்‌ 
ஸ்ரீபிள்ளைலோகாசார்யர்‌. 

இனப்படியும்‌ உத்ஸவகாலங்களிலும்‌ 
ஸ்ரீஅரையர்‌ ஸ்வாமிதான்‌ திவ்யப்ரபரந்தம்‌ 
தொடங்கவேண்டும்‌; முடிவு பாசுரமும்‌ 
ஸேவிக்கவேணும்‌. மற்றையோர்‌ ஈடுவுள்ள 
பாசுரங்கள்‌ தான்‌ ஸேவிக்கலாம்‌, முதலும்‌ 
முடிவும்‌ தாளத்துடன்‌ ஸ்ரீஅரையர்தான்‌. 
ஸேவிக்கவேணும்‌. இயற்பாவைத்தவிர 
3000 பாசுரங்களுக்கும்‌ இதுவே முறை. 


தீர்த்தவரிசை (1) அரையர்‌, 
(2) பெரிய௩ம்பி, (3) வேதப்பிரான்பட்‌ 
டர்‌, (4) அப்பன்‌, (5) தாத்துவையங்கார்‌, 
(6) ஜீயார்‌, (மற்றும்‌ தீர்த்தக்காரர்கள்‌) 
அப்புறம்‌ எல்லாரும்‌ வாங்கிக்‌ 


உடுத்து, சூடிக்‌ களைந்தன சூடி, திருப்பல்‌ கொள்ளலாம்‌. 


லாண்டு திருப்பாவை ஸ்ரீஅரையர்‌ தொடங்‌ 
கக்கேட்டருளி, கலத்தது உண்டு, தீர்த்த | 
கோஷ்டியானவுடன்‌ கைத்தலத்தில்‌ வாச 
லில்‌ வந்து திருப்பல்லாண்டு பாடுகறார்‌. : 

நித்ய திருமஞ்சனம்‌ ஈட்மாழ்வாருக்‌ 
உண்டேயாகிலும்‌ திருப்பல்லாண்டு பாடு . 





யஞ்சகால 
“-சிஷ்டாசாரப்படி என்றும்‌ நன்றாக நடந்து 
“கொண்டிருப்பது பற்றியேதான்‌ ஸ்வாமி 
உ ்ரீமணவாளமாமுனிகள்‌ 8ராரும்‌ வீல்லிபுத்‌. 
அர்‌ என்று மங்களாசாசனம்‌ செய்தார்‌. 





ஸ்ரீவைகானஸ ஆகம முறைப்படி 
பூஜையுடன்‌ தென்கலை 


நித்ய ஸ்ரீர்‌ நித்யமங்களம்‌. 


67 














திருக்கண்ணபுரம்‌ 
(ஸ்ரீ ௨, வே. இருக்கண்ணபுரம்‌ 7. 5. ராஜகோபால ஐயங்கார்‌, 8.&., 1.7, 


*யாவரும்‌ வந்தடி வணங்க அரங்கநகர்த்‌ 

அயின்‌றவனே! 
காவிரிஈல்‌ ஈதிபாயுங்‌ கணபுரத்தென்‌ 

கருமணியே!” 

என்பதற்கிணங்க ஸ்ரீரங்கம்‌ மேலைவீடு 
என்றும்‌, திருக்கண்ணபுரம்‌ கீழைவீடு 
என்றும்‌ பூர்வர்கள்‌ வழங்கிவந் துள்ளனர்‌. 
ஸ்ரீ மணவாள மாமுனிகள்‌ இந்தத்‌ திவ்ய 
தேசத்தில்‌ ஒரு வருஷ காலம்‌ எழுந்தருளி 
யிருந்தார்‌ என்று கருதப்படுகிறது; ஏற்‌ 
கனவே நிலவிவந்த ராமாநுஜார்ய திவ்‌ 
யாஜ்ஞா அவர்‌ காலத்தில்‌ மேலும்‌ வளர்ந்‌ 
துள்ளது. நைமிசாரண்ய வாஸிகளான 
மஹரிஷிகள்‌ திருக்கண்ணபுரம்‌ அஷ்டா 
ஷர ஸித்தி க்ஷேத்ரம்‌ என்று பெருகும்‌ 
ஆதரத்தில்‌ இங்குத்‌ தவஞ்செய்து வந்த 
னர்‌. ஆகையினால்‌ இருவகையிலும்‌ மேன்‌ 
மை கொண்டதாயிற்று இந்த ஸ்தலம்‌, 
ஸ்ரீரங்கத்தில்‌ நடக்கும்‌ அநுஷ்டானமே 
பெரும்பாலும்‌ இந்தத்‌ திவ்ய தேசத்திலும்‌ 
இன்றும்‌ ஈடந்துவருகன்‌ ற.து. 


இர்த ஸந்நிதியில்‌ தீர்த்த மரியாதைக்‌ 
குரியவர்கள்‌ வரிசைப்படி (1) திருமாலை 
யாண்டார்‌, (2) எச்சான்‌ (வாரிசு இல்லை), 
(3) கூர குலோத்தம தாஸர்‌, (4) ஜீயர்கள்‌, 
(5) ஸ்ரீ வைஷ்ணவாள்‌ - செளந்தரராஜ 
பட்டர்‌ (சமதீர்த்தம்‌), (6) ஈலந்திகழ்‌ 
நாராயண தாஸர்‌-இவரது மரபினர்‌. 
இந்த ஸ்தலத்தில்‌ வாழும்‌ தென்கலை ஸ்ரீ 
வைஷ்ணவர்கள்‌ அத்யாபக கைங்கர்யத்‌ 
இல்‌ அர்வயிக்கும்‌ அதிகாரம்‌ வாய்ந்தவர்‌ 
கள்‌. 
“ நீலாத்ரிமிவ இஷ்டந்தம்‌ ”” 


மூலவர்‌ நீலமேகப்‌ பெருமாள்‌-'கரு 


68 


வரைபோல்‌ நின்றானை” இவை அநுஸந்தே 
யம்‌. உத்ஸவமூர்த்தி ஸ்ரீ செளரிராஜப்‌ 
பெருமாள்‌; பக்கத்தில்‌ ஸ்ரீ தேவி, பூதேவி 
இவர்களுடன்‌ பத்மினிப்‌ பிராட்டியும்‌ 
ஆண்டாளும்‌ எழுந்தருளியிருக்க்‌ றனர்‌. 
த்வஜாரோகணத்தன்று இரவு, சூர்ணோத்‌ 
ஸவம்‌, ரதோத்ஸவம்‌, திருப்பள்ளி 
யோடம்‌ இர்நாட்களில்‌ நான்கு நாச்சிமா 
ருடன்‌ பெருமாளுக்குப்‌ புறப்பாடு. பெரும்‌ 
பாலும்‌ பெருமாளுக்குத்‌ தனியாகவே 
புறப்பாடு. காலைப்‌ புறப்பரடுகளில்‌ இரு 
மேனியில்‌ வெய்யில்படாத வண்ணம்‌ 
இருப்பல்லக்கில்‌ திரைமறைப்பு அமைந்‌ 
அள்ளது. 
நித்யோத்ஸவங்கள்‌ : 

இனம்‌ காலையில்‌ விச்வரூபம்‌, ஸாப்ர 
பாதம்‌, காலை ஸந்நிதியில்‌ திருப்பாவை 
ஸேவை, உச்சிக்காலம்‌; மாலையில்‌ இரு 
மால்‌ வடை, இரண்டாம்‌ காலம்‌. அர்த்த 
ஜாமம்‌. சாயங்காலம்‌ நித்யாநு ஸந்தான 
ஸேவாக்ரமம்‌: (1) திருப்பல்லாண்டு, 
உன்னையுமொக்கலையில்‌ என்ற பாசுரம்‌, 
பூச்சூடல்‌, காப்பிடல்‌, சென்னியோங்கு, 
காட்டில்‌ வேங்கடம்‌ என்ற பாசுரம்‌ 
மன்னுபுகழ்‌, அமலனாதிபிரான்‌, கண்ணி 
அண்சிறுத்தாம்பு, பெரிய திருமொழியில்‌ 
நாளொன்றுக்கு ஒரு பதிகம்‌ (வரிசைக்‌ 
கிரமமாக), உலகமுண்ட, கங்குலும்‌ 
பகலும்‌, ஆழியெம, மாலை ஈண்ணி 
தொடர்ந்தே சாற்றுமறை - “ இன்னு 
மொரு நூற்றுண்டிரும்‌ வரையில்‌)- 
ஸேவை நான்கு பாதங்களும்‌. இரவில்‌ 
அர்த்த ஜாமத்தில்‌ “மன்னுபுகழ்‌” 
பஞ்சபர்வப்‌ புறப்பாடுகள்‌ : 

ஏகாதசி 2 நாள்‌, மாஸப்பிறப்பு, 


அமாவாஸை, ஹஸ்தம்‌ இந்த நாட்களில்‌ 
ஸ்ரீ செளரிப்‌ பெருமாளுக்கு ப்ராகாரத்தில்‌ 
புறப்பாடு, ஆழ்வார்கள்‌ ஸக்நிதிக்கு எதி 
ரில்‌ பெரிய தருமொழிஸேவை தொடக்கம்‌. 
ித்யாநுஸந்தானத்தில்‌ ஸேவிப்பதைத்‌ 
தொடர்ந்து ஓவ்வொருகாள்‌ புறப்பாட்டி 
அம்‌ ஒரு திருமொழி (இருப்ப திகம்‌), ஜீயர்‌ 
மண்டபத்தில்‌ பத்தி உலா இந்த ஸேவை 
யுடன்‌ நடக்கும்‌. ஸேவை முடிந்ததும்‌ பத்தி 
உலா தொடர்ந்து நடக்கும்‌, பத்தி உலா 
மூன்றாவது சுற்றில்‌ முனையதரையருக்கு 
ஸ்ரீ சடகோபம்‌ ஸாதிப்ப து வழக்கம்‌. 

ஸ்ரீகண்ணபுரத்‌ தாயாருக்கு வெள்ளிக்‌ 
கிழமை தோறும்‌ புறப்பாடு. ஆழ்வார்கள்‌ 
ஸந்நிதியில்‌ நாச்சியார்‌ இருமொழி 
தொடங்கி, ஓவ்வொரு புறப்பாட்டிலும்‌ 
வரிசையாக ஒரு திருமொழி (திருப்பதிகம்‌) 
ஸேவை நடக்கும்‌. 

அமாவாசையன்று நடுப்பகலில்‌ 
ஸ்ரீ செளரிராஜப்‌ பெருமாள்‌ திருக்‌ கைத்‌ 
தலத்தில்‌ ஸ்ரீ ராமன்‌ ஸந்கிதி வரையில்‌ 
எழுந்தருளி, ஸ்ரீ வீபீஷணாழ்வா னுக்கு ஸ்ரீ 
சடகோபன்‌ மாலை மர்யாதை ப்ரஸாதித்து 
ஆஸ்தானத்திற்கு எழுந்தருள்வர்‌. 
விசேஷ உத்ஸவங்கள்‌: 

(1) மாசி ப்ரஹ்மோத்ஸவம்‌ (மக உத்‌ 
ஸவம்‌ என்று வ்யவஹாரம்‌)-த்வஜா 
ரோகணத்துடன்‌, ஒள்பதாம்‌ உத்ஸவம்‌ 
தீர்த்தவாரி - பெளர்ணமியில்‌ இருமலை 
ராஜன்‌ பட்டினத்தில்‌ ஸமுத்திரத்தில்‌. 
'இருவீஇகளில்‌ ஸேவை : 

முதல்‌ ஆறு நாட்களில்‌ இரண்டு 
வேளைகளிலும்‌ இயற்பா (பெரிய இருவர்‌ 
தாதி முடிய). ஏழாவது உத்ஸவம்‌ காலை 
யில்‌ திருத்தேர்‌; தருவெழுகூற்றிருக்கை, 
சிறிய திருமடல்‌, பெரிய திருமடல்‌ ஸேவை 
ஆனபிறகு பெரிய திருமொழி தொடக்கம்‌. 
இரவு திருச்சந்த விருத்தம்‌, பின்பு 
தொடர்ந்து பெரிய திருமொழி. எட்டாம்‌ 


உத்ஸவம்‌ இரவோடு திருமொழி ஸேவை 
முடியும்‌. 

பெருமாள்‌ ஸமுத்ரத்திற்கு எழும்‌ 
தருளும்போது வடக்கு வீதியிலுள்ள 
சிலம்பொன்னாழி என்ற புஷ்கரிணிக்‌ கரை 
யில்‌, கோஷ்டியினர்‌ சிலையிலங்கு பொன்னாழி 
என்ற திருப்பதிகம்‌ ஸேவிக்க, பெருமாள்‌ 
பல்லக்கிலிருந்தவாறே மூன்று முறை 
குதூகலம்‌ தோன்றச்‌ சுற்றிப்‌ பின்பு 
இருமலைராஜன்‌ பட்டினம்‌ கோக்க எழும்‌ 
தருள்வர்‌-ஸமுத்ரக்கரையில்‌ நிலையிடமெங்கு 
மின்றி என்ற திருமொழி முன்பு நெடுங்‌ 
காலமாக ஸேவித்து வந்துள்ளனர்‌. 


ஸப்தாவரண உத்ஸவத்தில்‌ திருமஞ்‌ 
சனத்திற்குப்‌ பிறகு இருவாராதனத்தில்‌ 
கோயில்‌ திருவாய்‌ மொழி, இராமாநுச 
நூற்றந்தாதி ஸேவை; இரண்டாங்‌ காலத்‌ 
தில்‌ சாற்றுமறை, திருவீதியில்‌ இராமாநு 
சநூற்றந்தாதி ஸேவை; தேர்முட்டியி 

நந்து மேள வாத்யமில்லாமல்‌, சிறிய 

மேளத்‌.துடன்‌ (முகவீணையுடன்‌) பெரு 
மாள்‌ எழுந்தருள்வர்‌. 

இரண்டு வேளைகளில்‌ புறப்பாட்டின்‌ 
போது ஸேவை உடையவர்‌ ஸந்நிதியில்‌ 
தொடங்க, த்வஜஸ்தம்பத்தடியில்‌ 
சாற்றுமறை-கடைசிப்பாசுரம்‌ நீங்கலாக, 
இந்தப்‌ பாசுரம்‌ இயற்சாற்றுடன்‌ பெரு 
மாள்‌ உள்ளே எழுந்தருளிய.தும்‌ ஆழ்வார்‌ 
கள்‌ ஸந்நிதியில்‌ ஸேவிக்கப்படும்‌. 

விடாயாற்றி முதல்‌ ஈரள்‌ உடையவர்‌ 
ஸந்நிதியில்‌ சிறிய திருமடல்‌ தொடங்கி 
ஸேவிக்கப்படும்‌. 
(2) வைகாசி பிரஹ்மோத்ஸவம்‌ £ 

ஓன்பதாவது திருநாள்‌ நித்ய 
புஷ்கரிணியில்‌ தீர்த்தவாரி. ஸேவாக்ரமம்‌ 
முன்போல்‌. ஒன்பதாம்‌ உத்ஸவம்‌ தீர்த்த 
வாரி ஆனபிறகு பெரிய திருமொழி சாற்று 
மறை. 


69 








விசேஷப்‌ புறப்பாடுகள்‌ : ஏழாவது 
உத்ஸவம்‌ சாயந்திரம்‌ சூர்ணோத்ஸவம்‌ 
ஆனபிறகு, இரவில்‌ தாமரைத்‌ திருவாசிச்‌ 
சப்பரத்திற்‌ புறப்பாடு. பெருமாள்‌ 74 
சதுர்யுகம்‌ கண்டவர்‌ என்று கருதப்படுவ 
தால்‌,தாமரைத்‌ திருவாசிக்கு ஆதாரமாகத்‌ 
தர்ப்பையால்‌ ஆன தரணைகள்‌ 74 திரித்‌ 
அப்‌ பொருத்துவார்கள்‌. விடியற்காலையில்‌ 
நெடுங்காலமாக நடந்துவரும்‌ வெள்ளை 
சாத்திப்‌ புறப்பாடு - சிஷ்யர்கள்‌ ஆதரித்‌ 
அப்‌ போந்தது. ேவை-தனியனில்லாமல்‌ 
சிறிய திருமடல்‌. எட்டாவது உத்ஸவம்‌ 
சாயங்காலம்‌ பத்மினித்‌ தாயார்‌ திருக்கல்‌ 
யாணம்‌: ஆறாவது உத்ஸவம்‌ யானை 
வாசனத்திற்குப்‌ பிறகு பெருமாள்‌ 
நாச்சியார்‌ ஸந்கிதிக்கு எழுந்தருளி மாலை 
மாற்றிய பிறகு பீரகாரத்திற்‌ புறப்பாடு. 
(3) விசேஷ உத்ஸவங்கள்‌ : 6 

(1) சித்திரை - வருஷப்‌ பிறப்பு - மாட்‌ 
வீதிப்‌ புறப்பாடு-சிறிய திருமடல்‌ ஸேவை; 
அக்ஷய த்ருதியை-மாடவீதிப்‌ புறப்பாடு... 

(2) சித்திரா பெளர்ணமி - மாட வீதி 
யில்‌ புறப்பாடு - மீன்‌ வேட்டை என்ற 
கஜேர்த்ர மோஷம்‌ : தேரடியில்‌ 7 

(3) ஆடி-சுக்ல ஏகாதசி-ஜ்யேஷ்டாபி 
ஷேகம்‌ - முடிகொண்டானிலிருந்‌ து இரு 
மஞ்சன தீர்த்தம்‌ எழுந்தருள்வித்து 
வருவர்‌ ஸ்ரீ வைஷ்ணவர்‌. 

(4) பதினெட்டாம்‌ பெருக்கு-திருப்‌ 
பல்லக்கில்‌ முடிகொண்டான்‌ ஆற்றுக்குப்‌ 


பெருமாள்‌ எழுந்தருள்வர்‌-ஆற்றில்‌ ஸ்ரீ 
சடாரி தீர்த்தம்‌. 
(5) திருவாடிப்‌ பூரம்‌-ஐர்து நாள்‌ 


உத்ஸவம்‌ - தினம்‌ சாயந்திரம்‌ ஆண்டாள்‌ 
புறப்பாடு ப்ராகாரத்தில்‌ - திருவாய்‌ 
மெரழி ஆயிரமும்‌ ஸேவை. இருவாடிப்‌ 
பூரத்தன்று முடிகொண்டான்‌ ஆற்றி 
லீருந்‌.து திருமஞ்சன தீர்த்தம்‌ எழுந்தருள்‌ 
விப்பது, மத்யானம்‌ ஆண்டாளுக்கு ப்ரா 
ராப்‌ புறப்பாடு. பெருமாளுடன்‌ சேர்த்தி 
யில்‌ நாச்சியார்‌ இருமொழி ஸேவை. இரவு 


பெருமாளுடன்‌ ப்ராகாரத்தில்‌ புறப்பாடு: 
சக்ரவர்த்தித்‌ இருமகன்‌ ஸந்நிதியில்‌ 
திருவாய்மொழி சாற்றுமறை. 


(6) ஆவணிமாதம்‌--ஸ்ரீஜயம்‌தி-இரவு 
பெரியாழ்வார்‌ திருமொழி ஸேவை-மறு 
நாட்‌ காலையில்‌ கண்ணன்‌ திருப்பல்லக்கில்‌ 
வீதிப்‌ புறப்பாடு-' “எண்ணெய்‌ சுண்ணம்‌” 
என்ற பாசுரப்படி வீதியில்‌ எண்ணெய்‌ 
வழங்குதல்‌- அன்று சாயந்திரம்‌ உறியடி. 

(7) புரட்ட ா சி-திருப்பவித்ரோத்‌ 
ஸவம்‌-5 நாட்கள்‌. இரவு திருவாய்மொம்‌ 
ஸேவை. ப்ராகாரத்தில்‌ பெருமாள்‌ புறப்‌ 
பாடு-ஐந்தாவது நாள்‌ பெளர்ணமி - காலை 
யில்‌ பெருமாள்‌ கருடாரூடராய்‌ திருவீதி 
வலம்வந்து நித்ய புஷ்கரிணியில்‌ தீர்த்த 
வாரி. 

(8) புரட்டாசி--ஈவராத்ரி. ஸ்ரீகண்ண 
புரத்தாயார்‌ ஸந்நிதியில்‌ ஆஸ்தானம்‌- 
கொலு. 

விஜயதசமி-பெருமாள்‌ குதிரை வாக. 
னத்தில்‌ திருமஞ்சனக்‌ குளத்தங்கரையில்‌ 
எழுந்தருளி அம்பு போடுதல்‌. 

(9) ஐப்பசி தீபாவளி உத்ஸவம்‌. 

(10) கார்த்‌ தை க--தீபாரோபண 
உத்ஸவம்‌-மடவிளாப்‌ புறப்பாடு. 

(11) கைசிக த்வாதசி-கைசிகபுராண 
படனம்‌. 

(12) மார்கழி- திருப்பாவை ஸேவை. 

முதல்நாள்‌: பெரியஸக்நிதி, நாச்சியார்‌ 
ஸந்நிதி இவற்றில்‌ இருப்பள்ளியெழுச்சி, 
திருப்பாவை ஸேவை, மற்றைநாட்களில்‌ 
பெருமாள்‌ ஸர்நிதியில்தான்‌ ஸேவை. 
திருப்பாவை சாற்றும்‌ நாளன்று: 
நான்கு காச்சிமாரோடு அர்த்தமண்டபத்‌ 
இல்‌ எழுந்தருளியிருக்து இருச்செவியேற்‌ 
பது. கூகாரை வெல்லுஞ்சீர்‌ பாசுரத்‌. 
தன்று பெருமாள்‌ நான்கு நாச்சிமாருடன்‌ 
அர்த்தமண்டபத்தில்‌ ஸிம்ஹாஸனத்தில்‌ 
எழுந்தருளியிருத்தல்‌. 


70 


(13) அத்யயன உத்ஸவம்‌-முதல்காள்‌ 
பெரியாழ்வார்‌ பெருமாள்‌ ஸந்நிதிக்கு 
எழுந்தருளித்‌ திருப்பல்லாண்டு ஸேவித்‌ 
தல்‌-பின்பு அர்த்தமண்டபத்தில்‌ 
பெருமாள்‌ எழுந்தருளிப்‌ பெரியாழ்வார்‌ 
திருமொழி ஸேவை, 


இந்த உத்ஸவ நாட்களில்‌ ஸேவை 
தொடங்கியதும்‌ இருக்கண்ணபுரத்தரை 
யருக்குத்‌ தீர்த்த மரியாதை நடக்கும்‌, 
ஸேவாக்ரமம்‌ : 

முதல்‌ இருகாள்‌ : பெரியாழ்வார்‌ 
இருமொழி 1, 2 பத்து. 

இரண்டாம்‌ திருநாள்‌: மேற்படி 3, 4, 
3 பத்து சாற்றுமறை: பெரியாழ்வார்‌ 
பெருமானைத்‌ திருவடிதொழுதல்‌. 


மூன்றாம்‌ திருநாள்‌ : பெருமாள்‌ நான்கு 
நாச்சிமாருடன்‌ எழுந்தருளியிருப்பர்‌- 
இருப்பாவை, நாச்சியார்‌ திருமொழி. 

நான்காம்‌ திருநாள்‌: பெ ருமாள்‌ 
திருமொழி-குலசேகரப்‌ பெருமாள்‌ பெரு 
மாகத்‌ திருவடிதொழுதல்‌. 

ஐந்தாம்‌ திருகாள்‌: முதலரயி ரம்‌ 
சாற்றுமறை - மதுரகவியாழ்வார்‌ பெரு 
மாகத்‌ திருவடிதொழுதல்‌. 

ஆறும்‌ இருசாள்‌; பெரிய திருமொழி 
தொடக்கம்‌. ஸேவை 1, 2 பத்‌.துக்கள்‌. 


ஏழாம்‌ திருநாள்‌ : பெரிய திருமொழி 
3,4 பத்துக்கள்‌. 

எட்டாம்‌ திருநாள்‌ : பெரிய திருமொழி 
5, 6 பத்துக்கள்‌. 

ஒன்பதாம்‌ திருகாள்‌: பெரியதிருமொழி 
7,8 பத்துக்கள்‌. 

சிலையிலங்கு ஸேவித்ததும்‌, ஸேவை 
நிறுத்தி, திருமங்கையாழ்வாருக்கு. நாயகத்‌ 
திருக்கோலத்தில்‌ தெள்ளியீர்‌ தொடங்கி 
எட்டாம்பத்து சாத்‌. துமறை. 


71 


பத்தாம்‌ திருநாள்‌: திருமொழீ-சாற்று 
மறை: இருமங்கையாழ்வார்‌ பெருமானைத்‌ 
திருவடி தொழுதல்‌. 

இந்த அத்யயன உத்ஸவம்‌ 21 நாளும்‌ 
சாற்றுமறையின்போது தீர்த்தவினியோ 
கத்தின்போ.து கோஷ்டிக்குத்‌ திருத்துழாய்‌ 
வினியோகம்‌--இீர்த்தக்காரர்‌ செய்வது, 

இராப்பத்து உத்ஸவம்‌: ஏகாதசி 
யன்று காலையில்‌ பெருமாள்‌ ப்ராகாரப்‌ 
புறப்பாடு. ஸ்ரீவைகுண்ட வாசல்‌ இல்லாத 
தால்‌ நாச்சியார்‌ ஸக்நிதியை நோக்கிய 
குறடு வழியாக எழுந்தருள வேதவிண்ணப்‌ 
பம்‌ கண்டருள்வர்‌. பின்பு நம்மாழ்வார்‌ 
எதிராக எழுந்தருளியிருக்க, அலங்கார 
ச்லோக படனம்‌ கேட்டருள்வர்‌. இந்தக்‌ 
கைங்கர்யம்‌ நெடுங்காலமாகப்‌ பெரிய 
திருமாளிகை ஸ்வாமிசெய்து வருவது 
தினந்தோறும்‌ புறப்பாட்டில்‌ இதுமாதிரி 
அலங்கார ச்லோக படனம்‌ ஈநடர்‌.துவரும்‌. 

ஏகாதசியன்று காலையில்‌ ஈம்மாழ்வார்‌ 
பெருமாள்‌ ஸந்நிதிக்கு எழுந்தருளி வேதம்‌ 
ஸ்ரீபாஷ்யம்‌ முதலியவற்றுடன்‌ திருவாய்‌ 
மொழி தொடக்கம்‌ ஈடைபெறும்‌. பின்பு 
பெருமாள்‌ புறப்பாடு. 

ப்ராகாரப்‌ புறப்பாட்டிற்குப்‌ பிறகு 
பத்தியுலா மண்டபத்தில்‌ (ஜீயர்‌ மண்டபத்‌ 
தில்‌) ஆழ்வார்‌ - ஆசாரியர்கள்‌ மங்களா 
சாஸனத்திற்கு எழுக்தருள, அவர்களுக்குத்‌ 
திருப்பரிவட்டம்‌, திருமாலை, ஸ்ீசடகோபம்‌ 
ப்ரஸாதிப்பர்‌ பெருமாள்‌. 


இரவுவரையில்‌ ஸ்ரீசக்ரவர்த்தித்‌ 
திருமகன்‌ ஸ்கிதியில்‌ எழுரந்தருளியிருக்‌ து 
இரவு திருவாய்மொழி முதல்‌ பத்து திருச்‌ 
செவி சாற்றுவர்‌, 

அடுத்த ஒன்பது நாள்களிலும்‌ சாயந்‌ 
திரம்‌ ப்ராகாரப்‌ புறப்பாடு, பனிமுட்‌ 
டாக்கு அணிக்‌ எழுந்தருள்வார்‌. இரவு 
அர்த்த மண்டபத்திய்‌ திருவாய்மொழி 
ஸேவை-தினம்‌ ஒரு பத்து. 











பத்தாம்‌ இருகாள்‌-பெரியசா.ற்றுமறை. 
இரவு பெருமாளுடன்‌ ஆழ்வார்‌-ஆசாரியர்‌ 
புறப்பாடு, பத்தியுலா மண்டபத்தில்‌ இவர்‌ 
களுக்கு மாலை மரியாதைகள்‌. 


இரவு ஈம்மாழ்வார்‌ பெருமாளைத்‌ 
திருவடி. தொழுதல்‌. 

இருபத்ததோராவது இருநாள்‌: 
இயற்பா சாற்றுமறை. 


நாச்சியார்‌ அத்யயன உத்ஸவம்‌ 

(14) பெருமாள்‌ அத்யயன உத்ஸவத்‌ 
தைத்‌ தொடர்ந்து நாச்சியாருக்கு அத்ய 
யன உத்ஸவம்‌. தினம்‌ திருவாய்மொழி 
ஸேவை, அமாவாசையன்று சாற்றுமறை. 
இதற்கேற்ப இரவு திருவாய்மொழி 
ஸேவிக்கப்படுகிற து. 

ஏகாதசி முதல்‌ நாச்சியாருக்கு ப்ரா. 
காரத்தில்‌ புறப்பாடு, 

அமாவாஸையன்‌ று இரவு ப்பான 
நாச்சியார்‌ திருக்கோலத்துடனும்‌, நாச்‌ 


யார்‌ பெருமாள்‌ திருக்கோலத்துடனும்‌ தருள்வர்‌. 
புறப்பாட்டின்‌- 


ப்ராகாரப்‌ புறப்பாடு. 
போது அலங்கார ச்லோக படனம்‌. 


தாயார்‌ பெருமாள்‌ ஸர்கிதிக்கு எழுக 
தருளி ஏகாஸனத்தில்‌ திருவாராதனம்‌. 
ஒன்பதாம்‌ பத்து மாலை நண்ணி ஸேவை 
யில்‌ சிறப்பு, பின்பு திருவாய்மொழி 
சாற்றுமறை. 

தாயார்‌ பெருமாள்‌ ஸர்நிதியில்‌ சேர்த்‌ 
இயில்‌ மறுநாள்‌ பகல்‌ முழுதும்‌ எழுந்தருளி 
யிருந்து, பின்பு விடைபெற்றுக்கொண்டு 
தமது ஸர்நிதிக்கு எழுந்தருள்வர்‌. அன்‌ 
இரவு நாச்சியார்‌ ஸந்கிதியில்‌ இயற்பா 
சாற்றுமறை. 

மறுநாள்‌ திருப்பல்லாண்டு தொடக்‌ 
கம்‌. 

(15) மார்கழி வ்ய£பாதம்‌ : அதிகாலை 
யில்‌ கோஷ்டிக்குத்‌ தீர்த்த விரியோகம்‌ 
நடக்கும்‌. 





(16) தைமாஸம்‌-ஸங்கரமண உத்‌ 
ஸவம்‌. இது மிகவும்‌ விசேஷமானது. 
மாதப்பிறப்பு, முதல்‌, அடுத்த காள்‌ இவற்‌ 
றில்‌ புண்ய தீர்த்தங்கள்‌ எல்லாம்‌ நித்ய 
புஷ்கரிணியில்‌ சேர்ந்து, தங்களிடம்‌ மறுஷ்‌ 
யர்கழிக்கும்‌ பாவச்‌ சுமை நீங்கப்பெறுகின்‌ 
றன; மற்றைநாள்களில்‌ அம்சமாக நித்ய 
புஷ்கரணியில்‌ அமைந்துள்ளன. ஸங்க்ர 
மணகாலத்தில்‌ சக்கரத்தாழ்வார்‌ தீர்த்தம்‌. 
ப்ரஸாதிப்பர்‌;  க்ரஹணகாலங்களிலும்‌ 
இவ்வாறே, இதற்குக்‌ காரணம்‌ நித்ய 
புஷ்கரிணியின்‌ தீர்த்த மகிமை. 

பகலில்‌ நான்கு நாச்சிமாருடன்‌ ஆஸ்‌ 
தானம்‌-திருப்பாவை சாற்றுமறை. 

(17) கனு உத்ஸவம்‌ - தைமாதம்‌ 
இரண்டாம்தேதி நாச்சியார்‌ கனு உத்ஸ 
வம்‌ கண்டருள்வர்‌. இரவு பெருமாள்‌ 

- பாரிவேட்டைப்‌ புறப்பாடு - பல்லக்கில்‌. 

(18) ப்ரணய கலகம்‌ (மட்டையடி)- 

) காலையில்‌ பெருமாள்‌ பல்லக்கில்‌ எழும்‌ 

கோபுர வாசலில்‌ கோஷ்டி 

தொடக்கம்‌ ; தனியன்கள்‌ இல்லாமல்‌ : 

நாச்சியார்‌ இருமொழி, பெருமாள்‌ திரு 

' மொழி, பெரியதிருமடல்‌, திருமொழி 
எட்டாம்‌ பத்து - மேளவாத்யமில்லாமல்‌ 
திருவீதிப்‌ புறப்பாடு-தருமங்கையா ழ்வார்‌, 
ஸந்நிதியில்‌ பெருமாள்‌ திருமண்டபம்‌ 
கண்டருள்வர்‌, அப்போது ஸேவை 
முடியும்‌. பின்பு மேளவாத்யத்துடன்‌ 
ஸந்நிதிக்குப்‌ புறப்பாடு - ஸந்நிதியில்‌ 
ப்ரணயகலக - ச்ரவணம்‌. 

(19) பங்குனி உத்தரம்‌ : பெருமாள்‌ 
இருக்கைத்தலத்தில்‌ நாச்சியார்‌ ஸந்நிதிக்கு 
எழுந்தருளி-ஏகாஸக௩ம்‌. ஸேவை நாச்சியார்‌ 
திருமொழி. 
ஆழ்வார்‌ ஆசாரியர்கள்‌ அவதார உத்ஸவங்கள்‌ 

மாஸத்‌இருஈஷத்ரங்கள்‌.. 

(1) நம்மாழ்வார்‌,திருமங்கையாழ்வார்‌, 
எம்பெருமானார்‌, மணவாள மாமுனிகள்‌ 


72 





தென்னாசார்ய சம்பிரதாயததுறகாக 


அரும்பணிபுரிந்த வழக்கறிஞர்கள்‌ 





ஸ்ரீ &. ௧. ராஜகோபாலாசா ர்யர்‌ 





காஞ்சி ஸ்ரீ உ.வே. 1. 1. அண்ணங்கராசார்யரும்‌, 6. கிருஷ்ணமாச। யரும்‌ 











ண்ண ஸு 





(Engg sec 68.00) 
amie ire உருது] DNL 








மாப பகம. ரர ‘A ஐ 








wmysevE ask gq ஜு 








இவர்களுக்கு நாலாயிரம்‌ ஸேவை: 
ஸேவாக்ரமம்‌ - நம்மாழ்வார்‌ உத்ஸவத்‌ 
தில்‌ - முதலாயிரம்‌, பெரியதிருமொழி - 


ஐந்து நாட்கள்‌. பின்பு ஆறாம்‌ திருநாள்‌ 
முதல்‌ திருவரய்மொழி இரண்டு பத்தும்‌ 
இயற்பாவில்‌ இரண்டு பத்தும்‌ - சாற்று 
மறைறையன்று திருவாய்மொழியோடு 
ஸ்வப்ரபந்தங்கள்‌ சாற்றுமறை ஆகும்‌. 
இதே க்ரமத்தில்‌ மற்றை மூவருக்கும்‌. 
எம்பெருமானார்‌ ஸந்நிதியில்‌ எம்பெருமா 
னார்‌ உத்ஸவம்‌ ஸேவை. திருமங்கை 
யாழ்வார்‌ ஸக்கிதியில்‌ அவதார இனத்தில்‌ 
ஸேவை சாற்றுமறை. 


மற்றை ஆழ்வார்கள்‌ அல்லத ஆசாரி 
யர்கள்‌ அவதார உத்ஸவத்தில்‌ ஸ்வப்ர 
பந்தமும்‌ கோயில்‌ இருவாய்மொ ழியும்‌. 


அவதார உத்ஸவத்தன்று திருமங்கை 
யாழ்வார்‌, எம்பெருமானார்‌, மணவாள 
மாமுனிகள்‌ இவர்களுக்கு மாடவீதியில்‌ 
அல்லது பெரியவீதியில்‌ புறப்பாடு. 
காலையில்‌ மங்களாசாஸனத்திற்கு ஆழ்‌ 
வார்‌ அல்லது ஆசாரியர்‌ பெருமாள்‌ 
ஸந்நிதிக்கு எழுந்தருளி ஸ்ரீசடகோபன்‌, 
இருமாலை, பரியட்டம்‌ பெறுவர்‌. குல 
சேகரப்பெருமாள்‌ அவதார உத்ஸவத்தில்‌ 
முதலில்‌ மங்களாசாஸ௩ம்‌ பெரிய ஸந்நிதி 
யில்‌ ஈடக்கும்‌, பின்பு சக்ரவர்த்தித்‌ இரு 
மகன்‌ ஸந்நிதியில்‌ மங்களாசாஸாம்‌ டர்‌ து 
அங்கேயே எழுந்தருளி ஸேவை சாற்று 
மறை நடக்கும்‌. 


கூரத்தாழ்வான்‌ அவதார உத்ஸவம்‌ 
ஸ்ரீஎம்பெருமானார்‌ ஸந்நிதியில்‌ ஈடக்கும்‌, 


அத்தகு -. 


மாஸத்‌ இரு௩க்ஷத்‌திரம்‌ ஸேவாக்ரமம்‌. 

(1) கம்மாழ்வார்‌- ஆழ்வார்கள்‌ 
ஸந்நிதியில்‌ - திருவிருத்தம்‌. 

(2) திருமங்கையாழ்வார்‌ - திருக்குறுச்‌ 
தாண்டகம்‌, திருநெடுந்தாண்டகம்‌. 

(3) ஆண்டாள்‌-ஆண்டாள்‌ ஸந்நிதி 
யில்‌ திருப்பாவை, நாச்சியார்‌ திருமொழி. 

(4) பெரியாழ்வரர்‌-ஆழ்வார்கள்‌ ஸர்‌ 
நிதியில்‌ - பெரியாழ்வார்‌ திருமொழி-பா.தி- 
பாதியாக. 

(5) குலசேகரப்‌ 
மாள்‌ திருமொழி. 

(6) எம்பெருமானார்‌ - எம்பெருமானார்‌ 
ஸந்நிதியில்‌ - இராமாநுச நூற்றந்தாதி, 

(7) மணவாள மாமுனிகள்‌-ஆழ்வார்‌ 
கள்‌ ஸர்கிதியில்‌ - உபதேசரத்தினமாலை 

(0௫) அஈத்யய௩ காலத்தில்‌ இரண்டு 

வேயும்‌ உபதேசர த்தினமாலை ஸேவை - 
சாற்றுமறை. 


பெருமாள்‌-பெரு 


ஒர்த்தக்காரர்கள து கைங்கர்யங்கள்‌. 

(1) திவ்யப்ரபந்த ஸேவை - நித்ய 
மைமித்திக உத்ஸவங்களில்‌ 

(2) பெருமாள்‌ ஸந்நிதி, நாச்சியார்‌ 
ஸக்நிதி இவற்றின்‌ இரவு திருவாராதனத்‌ 
தின்போது வேதவிண்ணப்பம்‌, அர்ச்சனை 
படனம்‌. 

(3) திருத்துழாய்‌. க்ரகித்து ஸமர்ப்‌ 
பிப்பது. 

(4) திருமஞ்சனத்தின்போது புருஷ 
ஸூக்தம்‌, ஸ்ரீஸுக்தம்‌ முதலியன 
ஸேவிப்ப்‌.து. 








திருக்குறுங்குடி 


ஸ்ரீ உ.வே. 14. ஸ்ரீனிவாஸ ஐயங்கார்‌, ஸ்ரீகார்யம்‌, ஜீயர்மடம்‌ 


வைஷ்ணவ வாமன ேத்திரமான 
திருக்குறுங்குடியில்‌ கோயில்‌ கொண்டு 
எழுந்தருளியிருக்கும்‌ “ ஸ்ரீ ஈம்பியை "ப்‌ 
பராங்குசன்‌, பரகாலன்‌, உறையிலிடா 
தவர்‌, பட்டர்பிரான்‌ ஆகிய நான்கு ஆழ்‌ 
வார்கள்‌ பாடியுள்ளனர்‌. 108 திவ்ய 
தேசங்களில்‌ முதன்மையும்‌ பெற்‌ 
றுள்ளது. திருக்குறுங்குடி. ஸந்கிதி பூர்ண 
மான தென்னாசார்ய ஸம்ப்ரதாய ஸக்கிதி, 

ஸ்ரீ நம்மாழ்வார்‌ 


“ஸர்வேச்வரனை நோக்கி அ௩ந்தவிரதம்‌ 
நோற்றுப்‌ பெற்றவர்களைப்‌ போலன்‌ றிக்கே- 
ஈம்பியை யாச்ரயித்தாயிற்று, இவரைப்‌- 
பெற்றது. உடைய ஈங்கையார்‌ நம்பியை- 
யாச்ரயித்து ஆழ்வாரைத்‌ திருவயிறு... 
வாய்த்தார்‌, என்று பிரஸித்தமிழே'”. 
என்றாஈட்டின்‌ ஸ்ரீஸ௦க்திப்படி, குறுங்குடி" 
நம்பியே குருகூர்‌ நம்பியான ஸ்ரீ ஸ்வாமி 
நம்மாழ்வாராக அவதரித்து, பகவத்‌ 
விஷயமான அருளிச்செயலைத்‌ திருவாய்‌ 
மலர்ந்து அருளினான்‌ என்பதுவும்‌ 
பிரஸித்தம்‌. 


ஸ்ரீ இருமங்கையாழ்வார்‌ 

ஸ்ரீஅரங்கனுக்குத்‌ திருமங்கையாழ்வார்‌ 
அனேக மண்டபங்கள்‌ முதலியன திருப்‌ 
பணிகள்‌ செய்தபின்‌ தமக்கு வீடு ஸாதித்‌ 
தருள வேணும்‌ என்று ப்ரார்த்தித்த 
பொழுது, ஈம்‌ தெற்கு வீட்டுக்குப்‌ 
போம்‌” என்று அழிய மணவாளன்‌ 
சாதித்தபடியால்‌ தெற்கு வீடான தென்‌ 
குறுங்குடிக்கு வந்து திருப்பணிகள்‌ 
செய்து ஸ்ரீ நம்பியை ப்ரார்த்தித்தார்‌. 
ஆழ்வாருக்கு வீடு சாதித்து ஈம்பி ஆட்‌ 
கொண்டார்‌. திருமங்கை ஆழ்வார்‌ 


74 


அர்ச்சைத்‌ தஇருமேனியோடு கழனிக்கு 
மத்தியில்‌ நித்ய திருவாராதனத்துடன்‌ 
எழுந்தருளியிருக்கிறார்‌. திருவாலி திரு 
நகரியில்‌ அர்ச்சைத்‌ திருமேனியில்‌ எழும்‌ 
தருளியிருக்கும்‌ ஆழ்வார்‌ உத்ஸவர்‌ திருக்‌ 
குறுங்குடி ஸ்ரீ ஈம்பியின்‌ நியமனத்தின்‌ 
பேரில்‌ திருக்குறுங்குடியிலிரும்‌ து எழும்‌ 
தருளியவர்‌. 


கைக புராணம்‌ 

ஸ்ரீரங்கம்‌ முதலான எல்லா திவ்ய 
தேசங்களிலும்‌ பரமபத ஏகாதசி 
உத்ஸவம்‌ போலே கைசிக உத்ஸவமும்‌, 
ஸ்ரீரங்கம்‌, திருமலை பெருமாள்‌ கோவில்‌, 
இருவல்லிக்கேணி, ஆழ்வார்‌ திருககரி 
முதலான சகல திவ்ய தேசங்களிலும்‌ 
புராண படனத்துடன்‌ நடக்கிறது. அப்‌ 
போது திருக்குறுங்குடி விஷயமான 
அருளிச்செயல்களைக்‌ கோஷ்டியில்‌ 
சேவித்தும்‌ வருகிறார்கள்‌, 


ஸ்ரீரங்கம்‌, ஆழ்வார்‌ திருநகரி, 
ஸ்ரீவில்லிபுத்‌.தூர்‌, திருக்குறுங்குடி. இவற்‌ 
றில்‌ அரையர்‌ ஸ்வாமியால்‌ “அக்கும்‌ 
புலியும்‌", “எங்ஙனேயோ'' பாட்டுக்கு 
வியாக்யானம்‌ அபிஈயம்‌ ஸேவித்து வரு: 
வது சகலரும்‌ அறிந்ததே, 


இருக்குறுங்குடியில்‌ மட்டும்‌ கைசிக 
புராணத்தில்‌ சொல்லப்பட்டபடி, ஈம்‌ 
பாடுவான்‌, பிரம்மரகூஸ்‌ வேஷங்கள்‌ 
போட்டு ஈரடகமாகவே ஸ்ரீ ஈம்பிமுன்‌ 
நடித்‌.துகாட்டி வரப்படுவது நெடுநாள்‌ 
வழக்கமாம்‌, வேஷங்கள்‌ போடுமவர்கள்‌ 
வ்ரதம்‌ இருந்து பக்தியுடன்‌ நடந்‌. துகொள்‌ 
இறுர்கள்‌” ஸ்ரீ வராக நாயினாரிடம்‌ பூமி 
பிராட்டி திருநாம ஸங்கீர்த்தனத்தின்‌ 


வைபவம்‌ அருளும்படி கேட்க ஸ்ரீ வராஹ 
ஈம்பியும்‌ பூமிப்‌ பிராட்டியைச்‌ சந்தோஷத்‌ 
அடன்‌ மடியில்‌ வைத்துக்கொண்டு இரு 
காம ஸங்கீர்த்தன பல வைபவமான 
கைசிக மஹாத்மியத்தை அருளக்‌ கேட்‌ 
டுகந்தாள்‌. பின்னர்‌ பூமிப்‌ பிராட்டியார்‌ 
சேதனர்களை உஜ்ஜிவிக்கத்‌ திருவுள்ளங்‌ 
கொண்டு லீலா வியூதியில்‌ சமயம்‌ வாய்த்த 
வுடன்‌, ஸ்ரீவில்லிபுத்‌ தூரில்‌ பட்டர்பிரான்‌ 
இகுமகளான ஸ்ரீ ஆண்டாளாக அவ 
தரித்து வேதத்துக்கு ஓம்‌ என்பது 
போலத்‌ இருப்பாவை பாடிப்‌ பாடவல்ல 
நாச்சியார்‌ என்று பாராட்டப்‌ பெற்றாள்‌. 


ஸ்ரீ ஈம்பெருமாளுக்கு முன்‌ ஸ்ரீவைஷ்‌ 
ணவ கோஷ்டியில்‌ திருவோலக்கத்தில்‌ 
ஸ்ரீ பட்டர்‌ கைசிக புராணத்தை வியாக்கி 
யானத்‌தடன்‌ தெளிவாக வாசிக்கப்‌ பெரு 
மாள்‌ திருச்செவி சாத்தி மிகவும்‌ உகந்து, 
பட்டருக்கு ப்ரும்ஹரத மரியாதை செய்‌ 
வித்தார்‌ என்று பிரஸித்தம்‌. இப்பவும்‌ 
புராணம்‌ வாசிக்கிற பட்டருக்கு இவ்வித 
மரியாதை நடந்து வருகிறது: 


எம்பெருமானார்‌ 

எம்பெருமானார்‌ திவ்ய தேச மங்களா 
ஸாஸனத்துக்கு எழுர்தருளும்போ து 
இருக்கு றுங்குடி.யில்‌ மட்டும்‌ ஸ்ரீ நம்பி 
எம்பெருமானாரிடம்‌ ஸச்சிஷ்யனாயிருக்கத்‌ 
இருவுள்ளங்கொண்டு இருவட்டப்‌ பாறை 
யில்‌ அனுஷ்டானமான சமயத்தில்‌ வடுக 
நம்பி வடிவில்‌ கைங்கர்யங்கள்‌ செய்து 
ஸ்வாமி இருக்கையாலே இருமண்காப்பு 
சாத்தும்படி இருவுள்ள முகந்தான்‌. 
எம்பெருமானாரிடம்‌ ஸ்ரீ ஈம்பி, “ஈரம்‌ 
சாமகிருஷ்ணாத. அவதாரங்கள்‌ செய்தும்‌ 
கீதை முதலான உபதேசம்‌ செய்தும்‌, 
இருத்த முடியாத சேதனர்கக££ நீர்‌ எவ்‌ 
விதம்‌ தருத்தினீர்‌?” என்று கேட்க, 
ஸ்வாமியும்‌, “கேட்குமளவில்‌ கேட்டால்‌ 
சொல்லுமளவில்‌ சொல்லுவோம்‌” என்ன, 


ET 


ஸ்வாமிக்கு ஆசனம்‌ ஸமர்ப்பித்தான்‌, 
ஸ்ரீ ஈம்பி. ஸ்ரீ ஸ்வாமியும்‌ ஆசனத்தில்‌ தம்‌ 
ஆசார்யாள்‌ பெரிய நம்பி எழும்‌ தருளியிருப்‌ 
பதாகக்‌ கொண்டு ஸ்ரீ ஈம்பியின்‌ வலது 
செவியில்‌ இருமந்திரம்‌, வேதாந்தார்த்தம்‌. 
இவற்றை ஓதியும்‌ ஸ்ரீ வைஷ்ணவ நம்பி 
என்ற தாஸ்ய காமமும்‌ ஸாதித்தருளினார்‌. 
நம்பியும்‌, “தன்யோஸ்மி” என்று பூரித்து 
உகந்து, “நரம்‌ நம்‌ மீராமானுஜனை 
யுடையோம்‌” என்று மகிழ்ந்தான்‌. 


ஆசார்ய ஹ்ருதயத்தில்‌ ஸ்ரீ அழகிய 
மணவாளப்‌ பெருமாள்‌ ஈரயினார்‌ அருளிய 
படி “வைஷ்ணவ வாமனத்தில்‌ நிறைந்த 
நீல மேனியின்‌ ருசி ஜனக வீபவலாவண்‌ 
யம்‌ பூர்ணம்‌” என்‌ றபடி பூர்ணத்துவத்‌ 
அடன்‌ கோயில்கொண்டு எழுந்தருளி 
யிருக்கிறான்‌ ஸ்ரீ ஈம்பி, பெருமாள்‌ எனப்‌ 
படும்‌ ராமபிரானுக்கும்‌ பிரானான ரங்க 
நாதன்‌ பெரிய பெருமாளானான்‌; இதே 
போல்‌, எம்பெருமானாரால்‌ வைஷ்ணவ 
ஈம்பி என்ற பெருமை ஏற்றான்‌ இருக்‌ 
குறுங்குடிப்‌ பெருமான்‌. இவ்வளவு 
பெருமை படைத்ததான இவ்ய தேசத்தில்‌ 
ய்யீ ஈம்பியின்‌ நியமனத்தின்‌ பேரில்‌ ஸ்வாமி 
(சில காலம்‌ எழுந்தருளியாயிற்று. தம்‌ 
ஆசார்யனான பெரிய நம்பி வம்சத்தில்‌ 
பூர்னாசாரியரான ஸ்ரீ வைஷ்ணவரைத்‌ 


தர்சன ப்ரவர்த்தகராக்கனார்‌, ஸ்ரீ நம்பி 
ஸக்நிதி கைங்கர்யத்‌ துக்கும்‌ நிர்வாகத்‌ 
இற்குமாகக்‌ காஷயம்‌ திரிதண்டம்‌ 


கொடுத்து ஆச்ரம ஸ்வீகாரம்‌ செய்வித்து 
ஸ்ரீ பேரருளாள சாமானுஜ ஜீயர்‌ 
எனற திருமாமம்‌ சாத்தி மியமித்‌ 
தருளினார்‌. 


அப்படிப்பட்ட பரம்பரையிலுள்ள 
ஜீயர்‌ ஸ்வாமிகளே கைங்கர்யமும்‌ நிர்வாக 
மும்‌ நடத்தி வருகிறார்கள்‌. இப்போது: 
மேற்படி. ஸ்தானத்தில்‌ எழுந்தருளியிருக்‌ 
கும்‌ ஸ்ரீ ஜீயர்ஸ்வாமி இர்தப்‌ பரம்பரை 
யில்‌ நாற்பத்தெட்டாமவர்‌. 


75 


























ஸ்வாமி எம்பெருமானார்‌ ஜீயர்‌ அபரா 
வதாரமான விசதவாக்சிகாமணி 
ஸ்ரீ மணவாளமாமுனிகள்‌ திருக்குறுங்குடி. 
நம்பியை மங்களாஸாஸனம்‌ செய்யும்‌ 
போது பதினெட்டாவது ஜீயர்‌ ஸ்வாமி 


எழுக்தருளியிருந்தார்‌. 
ஸ்வாமி அங்குச்‌ சிலகாலம்‌ எழுந்தருளி 
யிருந்து பத்தொன்பதாவது பட்டம்‌ 


ஸ்ரீ ஜீயர்‌ ஸ்வாமியை அனுக்ரஹித்துப்‌ 
பின்‌ திவ்யதேச மங்களாஸாஸனத்‌ துக்கு 
எழுக்தருளினார்‌. 

இப்படிப்‌ பெருமைவாய்ந்த ஸ்ரீ பேரரு 
ளாள ராமானுஜ ஜீயர்‌ ஸ்வாமிக்கு ஸ்ரீ 
ஈம்பி ஸங்கிதி, ஆழ்வார்கள்‌ ஆசாரியர்கள்‌ 
ஸர்நிதி இவற்றிலும்‌ கோஷ்டிகளிலும்‌ 
ஸர்வகால ஸர்வ அவசரங்களிலும்‌ முதல்‌ 
மரியாதைகள்‌ ஏற்பட்டு எம்பெருமானார்‌ 
காலம்‌ முதல்‌ நடந்து வருகிறது. 

அருளிச்செயல்‌ கோஷ்டிகள்‌ தொடங்‌'- 
கும்போது, “ஸ்ரீ பேரருளாள ராமானுஜ 








என்ற அருளப்பாடு சொன்னவுடன்‌ ஜீய 
ஸ்வாமி மட்டுமே “*நரயன்தே, நாயன்தே 
என்று ப்ரதி சொல்லி, கோஷ்டியில்‌” 
தொடங்குவது நெடுகாள்‌ வழக்கம்‌. இதில்‌! 
வேறு ஒருவருக்கும்‌ பாத்யதையோ அத 
காரமோ கிடையாது. ஜீயர்‌ ஸ்வாமி 
கோஷ்டிக்கு எழுந்தருளாத காலங்களில்‌ 
அவர்‌ அனுமதி பெற்றவர்‌ தொடங்குவர்‌: 
இனி, நித்யையிலும்‌, உத்ஸவகாலங்‌ 
களில்‌ திருவீதிப்‌ புறப்பாடு சமயத்திலும்‌, 
பஞ்சபர்வப்‌ புறப்பாடுகளிலும்‌ திவ்யப்‌ 
ப்ரபந்தம்‌ ஸேவிக்கும்‌ க்ரமங்கள்‌:-- 
நித்யம்‌: உதயம்‌ விச்வரூபத்தில்‌ ஸ்ரீ 
ஜீயர்‌ ஸ்வாமி எழுந்தருளி "ஸ்ரீ சைலேச"* 
தனியன்‌ ஸேவித்துத்‌ திருப்பல்லாண்டு, 
கண்ணிநுண்சிறுத்தாம்பு, திருப்பாவை 
ஸேவித்து சாற்றுமுறை. இந்தத்திவ்ய 
தேசத்தில்‌ தான்‌ விச்வருபத்தில்‌ ஸேவை 


த்தி ப: தில்‌ ஆவ்க்க துகள்‌ பர ப பட்ட அன்த்த ண்ட்‌ ப வ டைட்‌ அ 


ஜீயர்‌ பதினெண்பதி ஸ்ரீவைஷ்ணவாள்‌'*. 





சாற்றுமுறை நடக்கிறது. மாலைவேளை 
களில்‌ நித்யா னுஸந்தானம்‌.. 
அனத்யயன காலங்களில்‌ காலையில்‌ 


நாலாயிர தனியன்‌ ஸேவித்து, உபதேச 
சத்தினமாலை ஸேவை சாற்றுமுறை. மாலை 
யில்‌ திருவாய்மொழி நாற்றந்தாதி. 

பிரம்ம உத்ஸவத்தில்‌: திருவீதிப்‌ 
புறப்பாட்டில்‌ இரண்டு வேளைகளிலும்‌ 
இயற்பா. 7-ஆம்‌ இருகாள்‌ காலை திருச்‌ 
சந்த விருத்தம்‌. அன்று மாலை பெரிய 
திருமொழி தொடங்கி, 10வது உத்ஸவம்‌ 
இருத்தேர்‌ முன்பு சாற்றுமுறை. பகல்‌ 
இருமஞ்சனம்‌ ஆனதும்‌ முதல்‌ உத்ஸவம்‌ 
முதல்‌ பத்தாவது உற்சவம்வரை பிரதி 
இனம்‌ 100 பாசுரம்‌ வீதம்‌ முதலாயிரமும்‌, 
இரண்டாவது உத்ஸவம்‌ முதல்‌ 11வது 
உத்ஸவம்வரை தினம்‌ ஒருபத்‌_து திருவாய்‌ 
மொழியும்‌ கோவிலுக்குள்‌ உட்கார்ந்து. 


_ளேவிக்‌ஃப்படும்‌. 


வஸந்த உத்ஸவம்‌ 10 நாள்‌. சிறிய 
திருமடல்‌ ஸேவை. 

இருப்பவித்ர உத்ஸவம்‌ 7 காள்‌. வீதிப்‌ 
புறப்பாட்டில்‌ இயற்பா; கோவிலுக்குள்‌ 
திருவாய்மொழி. 

ஈவராத்திரி 9 நாள்‌. திருவாராதனம்‌ 
ஆனதும்‌ திருப்பாவை. 


ஊஞ்சல்‌ உத்ஸவம்‌ 10, திருவாய்‌ 
மொழி தினம்‌ ஒருபத்து. 

கைசிக உத்ஸவம்‌: புறப்பாட்டில்‌ 
பெரிய திருமடல்‌. 


ஆஸ்தானத்தில்‌ “அக்கும்புலியும்‌, எங்‌ 
ஙனேயோ” பாசுரம்‌ அரையர்‌ ஸேவித்‌.து 
அபிநயம்‌, வியாக்யானம்‌ ஆனதும்‌ மற்றப்‌ 
பாட்டுக்கள்‌ கோஷ்டியார்‌ ஸேவித்து 
“எங்ஙனேயோ” சாற்றுமுறை. 

அத்யயன உத்ஸவம்‌ (பகல்‌ பத்து)- 
பெருமாள்‌ ஸிம்ஹாஸன த்தில்‌ எழுந்தருளி 
ஆழ்வார்‌ மரியாதை நடந்து ஸ்ரீஜீயர்‌ 
ஸ்வாமி மரியாதை நடந்து அர்ச்சகர்‌ 
அரையர்‌ தாளத்தை ஸேவிக்க ஜீயர்‌ 


76 


ஸ்வாமி திருப்பல்லாண்டு முதல்‌ பாட்டு 
ஸேவிக்க, கோஷ்டியார்‌ மற்றப்பாட்டுகளை 
ஸேவிப்பர்‌. முதல்‌ ஐந்து நாட்கள்‌ 
முதலாயிரம்‌. இரண்டாவது ஐக்துகாட்‌ 
கள்‌ பெரிய திருமொழி. பகல்‌ பத்து. 
சாற்று முறையன்று திருமங்கைமன்னன்‌. 
திருவடி. தொழுதல்‌. 

பெரிய திரு அத்யயன உத்ஸவம்‌ 
(இராப்பத்து) சயனம்‌ படிகளைந்து வேத 
விண்ணப்பங்கள்‌ ஆகி, திருமங்கை 
யாழ்வாருக்கு மரியாதை, ஜீயர்‌ ஸ்வாமி 
மரியாதை ஆஃ, அர்ச்சகர்‌ அரையர்தாளம்‌ 
ஸேவிக்க ஜீயர்‌ ஸ்வாமி “உயர்வற” முதல்‌ 
பாட்டு ஸேவிக்க கோஷ்டியார்‌ பாக்கி 
பாட்டை ஸளேவிப்பர்‌. தருமாமணிமண்ட 
பத்துக்கு ஆழ்வார்‌ ஆசாரியர்கள்‌ எழும்‌ 
தருளிய பின்‌, டவண்டை, செகண்டி 
அடித்து, பரமபதவாசலுக்குப்‌ பெருமாள்‌ 
எழுந்தருளி சுருள்‌ அமுது செய்து வேத 
விண்ணப்பம்‌ நான்கு வேதம்‌, ஸூத்ரம்‌, 
ஸ்ரீ பாஷ்யம்‌ அருளிச்செயல்‌, தோபாஷ்‌ 
யம்‌, கத்யத்த்ரயம்‌, ஆளவந்தார்‌ ஸ்தோத்‌ 
ரம்‌ தொடங்கி வாசல்காரனுக்கு மரி 
யாதை. கர்‌ஐவாத்யத்துடன்‌ திருக்காப்பு 
நீக்கி, தருமாமணிமண்டபம்‌ சேர்ந்து 
ஆழ்வார்‌ ஆசார்யாள்‌ மரியாதை 
யாகி ஜீயர்‌ ஸ்வாமிக்கு மரியாதை அருளப்‌ 
பாடு திருவந்தாதி கோஷ்டியுடன்‌ பத்தி 
உலாவி சாத்‌ துமுறை. மண்டப திருவாரா 
தனம்‌ ஆனதும்‌ பிரதி இனமும்‌ ஸ்ரீ ஜீயர்‌ 
ஸ்வாமி தொடங்க பீறகுகோஷ்டியார்‌ 
ஸேவித்து சாத்துமுறை. வாழித்‌ இரு 
நாமம்‌, பராங்குசாஷ்டகம்‌, ஆழ்வார்‌ 
உடையவர்‌ வாழித்‌ தஇருகாமம்‌. 10வது 
நாள்‌ ஆழ்வார்‌ திருவடி தொழுதல்‌. 
வேதம்‌ சாத்‌துமுறை, 


11வது நாள்‌: பெருமாள்‌ முன்‌ 
இருமங்கையாழ்வார்‌ வீடு சாதிக்க வேண்‌ 
டும்‌ என்று மறியல்‌ செய்வதாக ஐதிஹ்‌ 
யம்‌. வேதவிண்ணப்பம்‌ ஆக, திருவாசல்‌ 
இறந்து ஆழ்வார்‌ மறியலாக எழுந்தருளி 
யிருப்பர்‌. அப்போது பரிசாரகர்கள்‌, 
“வளைத்து வைத்தேன்‌” என்கிற பாசுர 


77 














மும்‌, “மாயம்‌ செய்யேல்‌” என்கிற பாசுர 
மும்‌ ஸேவித்துப்‌ பெருமாளிடம்‌ நியமனம்‌ 
வாங்கி ஆழ்வாருக்குப்‌ பட்டயம்‌ வாசித்து 
அளிப்பார்கள்‌. பட்டயம்‌ வாசிக்கும்‌ 
போது, “ஸ்ரீ பேரருளாள ராமானுஜ 
முனிப்ரியர்‌'' என்று அருளப்பாடு. மேற்‌ 
படி. மரியாதைகள்‌ நடந்து ஆழ்வாருக்குத்‌ 
திருமஞ்சனம்‌ கோஷ்டி முடிந்ததும்‌ 
திருவாராதனம்‌ ஆகி, கோஷ்டியில்‌ இரா 
மானுச நூற்றந்தாதி ஸேவை சாற்று 
முறை, பெருமாள்‌ ஸந்கிதிக்கு எழுந்தரு 
ஞம்போது ஜீயர்‌ ஸ்வாமியுடன்‌ பரமபத 
வாசல்‌ வழியாக உள்ளே எழுந்தருளி, 
ஸேனை முதலியாருக்கு அருளப்பாடுடன்‌ 
பரமபதவாசல்‌ திருக்காப்பு சேர்க்கப்‌ 
படும்‌, ஆழ்வார்‌ ஆசாரியர்களுக்கும்‌. 
ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்வாமிகளுக்கும்‌ விடை 
ஸாதிக்கப்படும்‌. 

புறப்பாடு முடிந்து ஸ்ரீ ஈம்பி உள்ளே 
எழுந்தருளும்போ து “ஈம்பக்கம்‌ நின்றா ற்கு 
யாதொரு குறையும்‌ இல்லையே!” என்று 
கேட்பது ஸ்ரீ நம்பியின்‌ வாத்ஸல்யத்தை 
விளக்கும்‌. 

எண்ணெய்க்‌ காப்பு உத்ஸவம்‌: பெரு 
மாளும்‌ இரண்டு தாயாரும்‌ எழுந்தருளித்‌ 
திருப்பாவை ஸேவை. 

தை மாதப்‌ பிறப்பு: பெருமாள்‌ புறப்‌ 
பாட்டில்‌ பெரிய திருமடல்‌. 

வருஷத்‌ இருகக்ஷத்தரம்‌: நம்மாழ்வார்‌, 
இருமங்கையாழ்வார்‌, எம்பெருமானார்‌, 
மணவாள மாமுனிகள்‌ உத்ஸவங்களில்‌ 
நாலாயிர கிரமம்‌. 

மற்ற ஆழ்வார்‌ ஆசாரியர்களுக்கு 
ஸ்வப்பிரபந்தம்‌, கோயில்‌ திருவாய்மொழி, 
நாள்பாட்டு ஸேவிப்ப து வழக்கம்‌. 

முக்யெ குறிப்பு: எந்தப்புறப்பாட்டி 
லும்‌ தொடங்கும்போது தென்னாசார்ய 
தனியன்‌ ஸேவிப்பதும்‌ முடிக்கும்போது 
ஸர்வதேச என்று தொடங்கி மணவாள 
மாமுனியே இன்னுமொரு நூற்றாண்‌ 
டிரும்‌ முடிந்த பின்‌ ஸ்ரீ உடையவர்‌ வாழித்‌ 
திருநாமம்‌ “8ராரும்‌"' அறுசமய ஸேவித்து 
முடிப்பதும்‌ நெடுங்காலமாக வழக்கம்‌. 

















| 





ஆழ்வார்‌ திருநகரியில்‌ அருளிச்செயல்‌ 
கரமத்தின்‌ அற்புதவைகரியும்‌, மற்ற சிறப்புக்களும்‌ 
ஸ்ரீ உ. வே, ஆத்தான்‌ அப்பு சடகோபாசாரியார்‌-மேலைத்‌ இருமாளிகை, ஆழ்வார்‌ இருஈகரி. 


“உண்டோ வைகாூ விசாகத்திற்‌ 
கொப்‌ பொருநாள்‌ 
உண்டோ சடகோபர்க்‌ கொப்‌ 
பொருவர்‌-உண்டோ 
இருவாய்‌ மொழிக்‌ கொப்பு 
தென்‌ குருகைக்குண்டோ 
ஒருபார்‌ தன்னி லொக்குமூர்‌ ”” 
என்பது விசதவாக்சிகாமணியான சுவாமி 
மணவாள மாமுனிகளின்‌ அருள்வாக்காகும்‌. 


குருகூர்‌ என்றும்‌, குருகை, குருகாபுரி 
என்றும்‌ வழங்கப்படும்‌ திருத்தலமே 
ஆழ்வார்‌ திருநகரியாகும்‌. இத்திரு௩கரி 


யிலே வேதம்‌ தமிழ்‌ செய்த மெய்யன்‌, 
எழிற்குருகை நாதனான ஈம்மாழ்வார்‌ அவ 
தரித்தார்‌. “ஈரொன்பதாம்‌ பாண்டியிலே”” 
இத்திருப்பதி மிகவும்‌ முக்கியமானதாகும்‌ 
இத்திவ்விய தேசம்‌ ஆழ்வாராலும்‌ ஏற்றம்‌ 
பெற்றது. அருளிச்செயலாலும்‌ ஏற்றம்‌ 
பெற்றது. தமிழ்க்‌ கருவூலமாகவே திகழ்‌ 
கிறது. எண்ணற்ற இலக்கிய இலக்கண 
மூல்கள்‌ இவ்வூரில்‌ தோன்றியுள்ளன. 
அவையாவன - சடகோபர்‌ இவ்விய சரிதம்‌, 
சடகோபன்‌ சந்திர கலா மாலை, குருகை 
மான்மியம்‌, குருகை மாலை, மாறன்‌ அலங்‌ 
காரம்‌, மாறன்‌ அகப்பொருள்‌, மாறன்‌ பவனிக்‌ 
குறம்‌, குருகூர்‌ பள்ளு, குருகூர்வரி, ஈம்மாழ்‌ 
வார்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌, ஈம்மாழ்வார்‌ தாலாட்டு, 
முதலியன குறிப்பிடத்தக்கனவாம்‌. இரா 
மாயணத்தைத்‌ தமிழில்‌ இயற்றிய கம்பர்‌ 
௩ம்‌ சடகோபனைச்சடகோபரர்தா தி என்ற 
நூலில்‌ பின்வருமாறு பாடியுள்ளார்‌. 
"வேதத்தின்‌ முன்செல்க மெய்யுணர்ந்‌ 
தோர்விரிஞ்‌ சன்முதலோர்‌ 
கோதற்ற ஞானக்‌ கொழுந்தன்‌ 
முன்செல்க குணங்கடந்த 


78 


போதக்‌ கடல்‌எங்கள்‌ தென்குரு 
கூர்ப்புனி தன்கவியோர்‌ 
பாதத்தின்‌ முன்செல்லுமே தொல்லை 
மூலப்‌ பரஞ்சுடரே” 
என்பதாகும்‌. 


கோவில்களில்‌ உத்ஸவங்‌ கண்டருளு 
கின்ற போது எம்பெருமான்‌ ஈடுவே எழுந்‌ 
தருள வடமொழி வேதம்‌ எம்பெருமானுக்‌ 
குப்‌ பின்னால்‌ பாராயணம்‌ செய்யப்பட்டு 
வருவதும்‌, தமிழ்‌ வேதமாகிய திவ்வியப்‌: 
பிரபந்தம்‌ அவனது சொருபத்தை 
யுணர்ந்து முன்‌ செல்லுதல்‌ தோன்ற 
முன்னே ஓதப்பட்டு வருவதும்‌ திவ்விய 
தேசங்கள்‌ தோறும்‌ கண்டுவருகின்றோம்‌: 
கம்பர்‌ பெருமான்‌ மற்றோரிடத்தில்‌, 


- “அந்த மிலாமறை யாயிரத்‌ 
தாழ்ந்த வரும்பொருளைச்‌ 
செந்தமி ழாகத்‌ இருத்தில 
னேல்நிலத்‌ தேவர்களும்‌ 
தந்தம்‌ விழாவும்‌ அழகும்‌ 
என்னாம்‌ தமிழார்கவியின்‌ 
பந்தம்‌ விழா ஒழுகும்‌ 
குருகூர்‌ வந்தபண்ணவனே”' 


என்று குறிப்பிட்டிருக்கன்றார்‌. கோவில்‌ 
களில்‌ ஈடைபெறுகின்‌ ற நித்திய நைமித்திக 
விழாக்களில்‌ எல்லாம்‌: தமிழ்‌ வேதங்‌ 
களான அருளிச்செயல்கக£ ஓதவேண்டும்‌. 
குருகூர்ச்‌ சடகோபன்‌ சொன்ன குறி 
கொள்‌ ஆயிரத்தையும்‌ அறியக்‌ கற்று 
வல்ல அருளிச்செயல்‌ சேவிப்பதாலேயே 
ஸ்ரீ வைஷ்ணவத்வ பூர்த்தி உண்டாகும்‌. 
என்று தெரிய வருகிறது. 





நாதனுக்கு நாலாயிரம்‌ உரைத்த 
நாதனை 


“சேமம்‌ குருகையோ செய்யஇருப்பாற்‌ கடலோ 
நாமம்‌ பராங்குசனோ நாரணனோ- தாமம்‌ 
துளவோ வகுளமோ தோளிரண்டோ நான்கும்‌ 
உளவோ பெருமான்‌ உனக்கு?” 


என்ற பாடலில்‌ ஈம்மாழ்வாரைப்‌ பகவா 
னாகவே கருதிப்‌ போற்றுகின்றார்கள்‌. இத்‌ 
தகைய நம்மாழ்வார்‌ அவதரித்த இவ்விய 
தேசத்தில்‌ ஆண்டுதோறும்‌ நடைபெறு 
கின்ற பெருவிழாக்களிலும்‌, திருவிழாக்‌ 
களிலும்‌, இனசரியும்‌ நடைமுறையில்‌ 
இரும்‌ துவருகின்‌ ற அருளிச்செயல்‌ கிரமத்‌ 
இன்‌ அற்புத வைகரியையும்‌, மற்ற சிறப்‌ 
புக்களையும்‌ சிறிது காண்போம்‌, 


“செய்ய தமிழ்மாலைகள்‌ நாம்‌ தெரிய 
வோதி தெளியாத மறைஈலன்கள்‌ 
தெளிகின்றோமே'” 


என்றார்‌. ஸ்ரீமர்‌ நிகமரந்த மகா தேசிகன்‌. 
ஆழ்வார்‌திருஈகரியில்‌ நம்மாழ்வார்‌. இரு 
முன்பாக எப்பொழுது ஸ்ரீசைலேசதயா 
பாத்திரம்‌ தொடங்கினாலும்‌ உடனே 
“கண்ணிநுண்சிறுத்தாம்பு” என்கிற பிர 
பந்தம்‌ சேவித்துத்தான்‌ மற்ற பிரபந்தங்‌ 
கள்‌ சேவிப்பது வழக்கம்‌. கண்ணிநுண்‌ 
சிறுத்தாம்பு சாதமுனிகளுக்கு அருளிச்‌ 
செயல்‌ கிடைக்கக்‌ காரணமாக இருந்தபடி. 
யால்‌ அதைச்‌ சேவித்து வருவது வழக்கம்‌. 
சித்திரையில்‌ சித்திரை நாளான மதுர 
கவி திருஈகஷத்திரத்தன்று கூட கண்ணி 
மண்சிறுத்தாம்பு என்ற பிரபந்தத்தைச்‌ 


சேவித்து முடிவில்‌ பயனன்றாகலும்‌ 
என்ற. சாத்துமறையை அரையர்‌ 
சுவாமியே சேவித்துவிடுவார்‌. இது 


போலவே திருவத்யயன உத்ஸவத்தில்‌ 
ஐந்தாம்‌ திருநாளன்றும்‌ அந்தக்‌ கண்ணி 
மிண்சிறுத்தாம்பை அரையர்‌ சேவிக்க 
மதுரகவிகள்‌ ஈம்மாழ்வாரின்‌. இருவடி 
களைத்‌ -இருத்துழாயினால்‌ தொழுவர்‌. 


79 


சித்திரையில்‌ செய்ய திருவாதிரையில்‌ 
அவதரித்த மாறன்‌ அடிபணிந்து உய்ந்தவ 
சான இராமானுசரின்‌ திருஈக்ஷத்திரத்‌ 
தீன்றும்‌, “கண்ணிநுண்டிறுத்தாம்பு' என்ற 
பாசுரங்களின்‌ மூலமே நம்மாழ்வாரின்‌ 
இருவடிகளைத்‌ தொழுவது வழக்கம்‌. 
கம்மாழ்வாரும்‌, ஈம்பி ராமானுசனும்‌ ஒரே 
ஆசனத்தில்‌ எழுக்கருளித்‌ திருமஞ்சனம்‌ 
கண்டருளுதல்‌ ஆண்டிற்கு மூன்றுமுறை 
மட்டுமே கடைபெறுகின்றது. மார்கழித்‌ 
திருவாதிரை, மாசித்‌ திருநாள்‌ ஏழாம்‌ 
திருவிழா, வைகாசி ஏழாம்‌ திருவிழாக்‌ 
களில்‌ இந்த அரிய சேவை. ஐப்பசித்‌ 
திருமூலத்தன்று மணவாள மாமுனிகள்‌ 
நம்மாழ்வார்‌ எழுந்தருஞம்‌ பல்லக்கில்‌ 
விசேஷமான விரு துகளுடன்‌ நம்மாழ்வார்‌ 
சன்னிதிக்கு எழுந்தருளிய பின்பே ஈம்மாழ்‌ 
வாருக்குத்‌ இருமண்காப்பு சாத்தப்படும்‌. 
இது ஓர்‌ தனிச்‌ சிறப்பான வைபவமாகும்‌. 
இத்‌. திருககரியிலுள்ள இருக்கோவிலில்‌ 
அத்யாபக மிராசுதார்கள்‌ எழுவர்‌ உள்‌ 
ளனர்‌. இவர்களே அருளிப்பாடு ஆன 
உடன்‌ தனியன்‌ தொடங்குதல்‌, சாத்து 
மழை தொடங்குதல்‌ முதலியன செய்வார்‌ 
கள்‌.) முதற்பாட்டையும்‌ முடிவுப்‌ பாசுரத்‌ 
தையும்‌ அரையர்‌ சுவாமிகள்‌ தாளத்‌ 
அடன்‌ சேவிப்பார்‌. பெரிய நம்பி 
ஸ்ரீபராங்குச தாஸர்‌, திருவாய்‌ 
மொழிப்‌ பிள்ள, கொல்லி கரவலதாசர்‌, 
சடகோபாச்சாரியார்‌ (ஆத்தான்‌ இரு 
மாளிகையார்களுக்குரிய அருளிப்பாடு) 
மதுரகவி அண்ணாவியார்‌ ளுக்கு, வகுளா 
பரணபட்டர்‌, ஆதிஈாதபட்டர்‌ என்ற 
அருளிப்பாடு, சொகுசுதேவராஜ அய்யங்‌ 
கார்‌ ஆகிய எழுவரே அத்யாபக மிராசு 
தார்கள்‌. இவர்கள்‌ இன்றும்‌ இந்த 
சன்னிதியில்‌ அருளிச்செயலைச்‌ சேவித்து 
வருகின்றார்கள்‌. 

நம்மாழ்வாருக்கு எப்போதெல்லாம்‌ 
இருமண்காப்பு சாத்தப்படு)றதோ அப்‌ 








போதெல்லாம்‌ திருவாய்மொழிப்‌ பிள்‌ தத்துவப்‌ போர்வை சாத்திப்‌ படிகளை தல்‌, 
காக்கு “ஸ்ரீ சடகோபதாஸர்‌"' என்ற அரு அப்போது அரையர்‌ வியாக்கியானம்‌ 
ளிப்பாடுடன்‌ திருமண்‌ காப்பு பீரசாதம்‌ முதலியன தனிச்சிறப்பு வாய்ந்தனவாம்‌. 
வழங்கப்பட்டு வருகின்றது. அரையர்‌ இவைகளைக்‌ காணக்‌ கண்‌ பலகோடி 
சுவாமிகளுக்குத்‌ தனியான ஏற்றம்‌ - எந்த வேண்டும்‌. இது போலவே வீடு வீடைத்‌ 
விழா ஈடைபெறுவதாக இருந்தாலும்‌ திருமஞ்சனமும்‌, அப்போது அண்ணாவி 
அரையர்‌ சுவாமி அருளிப்பாடு இல்லாமல்‌ யார்கள்‌ சேவிக்கும்‌ கவியும்‌ அற்புதமான 
எதுவும்‌ நடைபெறாது. “குருகாவல்‌ தாகும்‌. 
ஈம்பி'' என்ற அருளிப்பாடு சொன்ன 
வுடன்‌ அவர்‌ தாளத்துடன்‌ நின்று இசை முறைப்படி நாலாயிர சேவாகாலம்‌ ஈக்ஷத்‌ 
யோடு சேவித்துக்‌ கோஷ்டியாருக்கு அருளி திரக்ரெமமாக இன்றளவும்‌ இடைவிடா 
ப்பாடு சாதித்தருள ஏற்பாடு செய்வார்‌. மல்‌ ஈடைபெற்றுவருகின்றது. அந்தந்த 
மார்கழி மாதத்தில்‌ அரையர்‌ சுவாமிகளின்‌ வார்களின்‌ இருக்‌ கதிர திங்கும்‌ 
கைங்கர்யம்‌ மகத்தான து, அந்த இருபது ஆமி ச ப்‌ தி அதிகத்‌ 
கன்துபிவினக்கியானம்‌! செல்ம்தன்‌, எல த்‌ பமக கதம்‌ அது 
எலு கததி 1 flips, த்தில்‌ மட்டும்‌ ஐந்து முறைகள்‌ திரு 
அபிசயம்‌ பிடித்தல்‌ முதலியவற்றைச்‌ வரல்மொழு சேலிக்கப்படுதெது. காரணம்‌ 
சேவிக்கலாம்‌. எந்தத்திவ்விய தேசத்திலும்‌ பெரி க i கல்‌ தன்‌ 
இல்லாத ஈம்மாழ்வார்‌ சயனத்‌ திருக்கோல கைதை ரல ப 
மும்‌, அருகில்‌ சுவாமி ராமானுஜர்‌ தாயார்‌ -னுக்காக ஒருமுறை, ஜேஷ்டாபிஷேகத்‌ 
திருக்கோலத்தில்‌ ஆழ்வாரின்‌ திருவடிகளை : -இற்காக ஒருமுறை, மாதக்கிரமப்படி ஒரு 
வருடிக்‌ கொண்டிருப்பதுமான சேவை....முறை. இப்படி அருளிச்செயல்‌ நடை 
யாகும்‌. அன்றியும்‌ திருமுடி சேவை, “பெற்று வருகின்றது. 


இத்திருக்கோவிலில்‌ மாதந்தோறும்‌ 


அருளிச்செயல்‌ அனுசந்தானக்கிரமம்‌ பட்டியல்‌ 


'இருஈக்ஷத்தரம்‌ ஆழ்வார்‌ ஆச்சார்யர்‌ அருளிச்செயல்கள்‌ 
ரோகிணி திருப்பாணாழ்வார்‌ அமலனாதிபிரான்‌ 
மிருகசீர்ஷம்‌ திருப்பாவை, கண்ணிநுண்சிறுத்தாம்பு 
இருவரதிரை எம்பெருமானார்‌ இராமானுஜ நூற்றந்தாதி 
புனர்பூசம்‌ குலசேகராழ்வார்‌ பெருமாள்‌ திருமொழி 

திருவாய்மொழி முதற்பத்து 
பூசம்‌ திருவாய்மொழி இரண்டாம்‌ பத்து 
ஆயில்யம்‌ திருமழிசைப்பிரான்‌ பாடல்களில்‌ நான்முகன்‌ திருவந்தாதி 

'திருவாய்மொழி மூன்றாம்‌ பத்து 
மகம்‌ திருமழிசையாழ்வார்‌ திருச்சந்த விருத்தம்‌, திருவாய்மொழி 
்‌ 4ம்‌ பத்து 

பூரம்‌ ஆண்டாள்‌ (திருப்பாவை, நாச்சியார்‌ திருமொழி. 


திருவாய்மொழி 5ம்‌ பத்து. 


இருகக்ஷத்திரம்‌ ஆழ்வார்‌ ஆச்சார்யர்‌ 


உத்திரம்‌ பெரியாழ்வாருக்காக 

ஹஸ்தம்‌ பெரியாழ்வார்‌ திருமொழி 
2ம்‌ பத்தும்‌ 

சித்திரை மதுரகவி 

சுவாதி பெரியாழ்வார்‌ 

விசாகம்‌ கம்மாழ்வார்‌ 

அனுவும்‌ காதமுனி 

கேட்டை தொண்டரடிப்பொடி 
யாழ்வார்‌ C 

மூலம்‌ மணவாளமாமுனிகள்‌ -- 

பூராடம்‌ இிருமங்கையாழ்வாருக்‌ .... 
காக 

உத்திராடம்‌ 

திருவோணம்‌ பொய்கையார்‌ 

ன்‌ அவிட்டம்‌ பூதத்தார்‌ 

சதயம்‌ பேயார்‌ 

பூரட்டாதி 

உத்திரட்டாதி 

ரேவதி 

அச்வதி 

பரணி 

கார்த்திகை இருமங்கையாழ்வார்‌ 


11 


அருளிச்செயல்கள்‌ 
பெரியாழ்வார்‌ திருமொழி முதற்‌: 
பத்தும்‌ 
திருவாய்மொழி 6ம்‌ பத்தும்‌ 
திருவாய்மொழி 7ம்‌ பத்தும்‌ 


கண்ணிநுண்சிறுத்தாம்பு 
பெரியாழ்வார்‌ இருமொழி 3ம்‌ பத்து 
இருவாய்மொழி 8ம்‌ பத்து 
பெரியாழ்வார்‌ திருவாய்மொழி சாத்து 
மறை. திருவாய்மொழி 9ம்‌ பத்து 
திருவிருத்தம்‌, திருவாசிரியம்‌, பெரிய 
திருவந்தாதி, திருவாய்மொழி 10ம்‌ 
பத்து 
திருப்பாவை, கண்ணிறுண்சிறுத்‌ 
தாம்பு 
திருமாலை, திருப்பள்ளியெழுச்சி 


உபதேச ரத்தினமாலை, திருவாய்மொழி 
மாற்றந்தாதி, 
பெரிய திருமொழி முதற்பத்து 


பெரிய திருமொழி 2ம்‌ பத்து. 

பெரிய திருமொழி 3ம்‌ பத்தும்‌, முதல்‌: 
இருவந்தா இயும்‌, 

பெரிய திருமொழி 4ம்‌ பத்தும்‌ 
இரண்டாம்‌ திருவந்தாதியும்‌ 

பெரிய திருமொழி 5ம்பத்து, மூன்றாம்‌ 
இருவந்தா தியும்‌ 

பெரிய திருமொழி 6ம்‌ பத்து 

பெரிய திருமொழி 7ம்‌ பத்து 

பெரிய திருமொழி 8ம்‌ பத்து 

பெரிய திருமொழி 9ம்‌ பத்‌து,'தருவெழு 
கூற்றிருக்கை, சிறிய திருமடல்‌. 

பெரிய திருமொழி 10ம்‌ பத்து, பெரிய 
இருமடல்‌ 

பெரிய திருமொழி 11ம்‌ பத்து, திருக்‌ 
குறுந்தாண்டகம்‌, 'திருநெடுந்‌ 
தாண்டகம்‌. 


























இவ்வாறாக முறைப்படி நாலாயீர 
சேவாகாலம்‌ சேவிக்‌ஃப்பட்டு வருகின்‌ றது. 
நம்மாழ்வாரின்‌ அவதார உத்ஸவமான 
வைகாசித்‌ திருவிழாவின்போது ஐந்தாம்‌. 
திருநாளன்று நவதிருப்பதி எம்பெருமான்‌ 
களின்‌ மங்களாசாசனம்‌ தனிச்‌ சிறப்பு 
வாய்ந்த து. மாசி விசாகத்தன்‌,றும்‌ 
வைகாசி விசாகத்தன்றும்‌ ஈம்மாழ்வார்‌ 
இதே திருமேனியுடன்‌ தாம்பிரபரணியில்‌ 
தீர்த்தவாரி கண்டருளுகிறார்‌, தருவத்யயன. 
உத்ஸவத்தின்‌ திருவாய்மொழி கேட்டருள 
நியமனமும்‌, அபூர்வமான சேவையாகும்‌. 


இப்பகுதியில்‌ வாழ்ந்‌ து வந்த கருவூர்‌ 
சித்தர்‌ என்பவர்‌ வளர்த்து வந்த நாய்‌ 
ஒன்று ஒருநாள்‌ திருக்குருகூர்‌ ஸ்ரீ வைஷ்ண 
வர்கள்‌ அமுது செய்த எச்சிலை வாரியுண்டு 
திரும்புகையில்‌ ஆற்று வெள்ளத்தில்‌ 
மூழ்கி ஆவிபிரிர்து ஆவிசோதிமயமாக 


ஆகாசத்தில்‌ ஏறிப்‌ பரமபதம்‌ அடைந்‌ 
தது. அதைக்கண்ட அந்தச்‌ சித்தர்‌ பின்‌ 
வருமாறு பாடினார்‌. 


“வாய்க்கும்‌ குருகைத்‌ இருவீது 
எச்சிலை வாரியுண்ட 

நாய்க்குப்‌ பரமபதம்‌ அளித்தாய்‌ 
அந்த நாயோடிந்தப்‌ 

பேய்க்கும்‌ பதமளித்தால்‌ பழுதோ 
பெருமாள்‌ மகுடம்‌ 

சாய்க்கும்‌ படிக்குக்‌ கவிசொல்லும்‌ 
ஞானத்‌ தமிழ்க்கடலே”” 


என்று நம்மாழ்வாரைக்‌ குறித்துப்‌ 
பாடினார்‌. இத்தகைய சிறப்பு வாய்ந்த 
ஆழ்வார்‌ திரு௩கரிக்கு மன்னியசீர்‌ மாறன்‌ 
கலையே உணவாகக்கொண்ட மகான்களே! 
வருக ! வருக !! மாறன்‌ அருள்பெறுக 
என அழைக்கின்றோம்‌. 


82 


வானமாமலை 


ஸ்ரீ உ. வே, சுந்தரராஜ 


ஐயங்கார்‌, வானமாமலை 


ரம்யஜாமாத்ரு-யோ 8ந்த்ர-பாதரேகாமயம்‌ ஸதா | 
ததாயத்தாத்ம ஸத்தாதிம்‌ ராமா நுஜ முறிம்‌ பஜே॥। 


ஸ்ரீராமாநுஜஹரது திவ்யாஜ்ஞை 
வளர்ந்து வருவது ஸ்ரீரங்கத்தில்‌; இவ்‌ 
வாறு ஆழ்வார்‌ இருநகரியில்‌ நிர்வாஹம்‌ 
ஸ்ரீமணவாளமாமுனிகளது நியமனத்தால்‌, 
வானமாமலையில்‌ நிர்வாகம்‌ இவர து ப்ரதம 
சிஷ்யராய்‌ பொன்னடிக்கால்‌ ஜீயர்‌ எனப்‌ 
படும்‌ ஒன்றான வானமாமலை ராமாநுஜ. 
ஜீயரால்‌. இந்த ஜீயர்ஸ்வாமி, ஸ்ரீமண 
வாளமாமுனிகளின்‌ அஷ்ட திக்கஜங்களுள்‌ 
முதல்வர்‌, அவரை விட்டு என்றும்‌ 
பிரியாதவராதலால்‌, அவர்‌ தம்‌ பாதரேகை 
என்று பாராட்டப்பட்டார்‌. 


ஒருநாள்‌ இவ்விருவரும்‌ பெரியபெரு 
மாகா மங்களாசாஸ௩ம்‌ செய்யும்போது, 
பெருமாள்‌ அர்ச்சகர்‌ ஒருவரை ஆவே 
சித்து, பூபாலராயனில்‌ எழுந்தருளியிருந்‌த 
லக்ஷ்மீ ராராயண விக்ரஹத்தை வானமா 
மலை ஜீயருக்கு அளித்து, “நாம்‌ அரங்க 
கரப்பன்‌; உமது ஆசாரியருக்கும்‌ உமக்‌ 
கும்‌ தஇருவரராதனமாக வருகிறோம்‌” 
என்‌ றருளினார்‌. வானமாமலைப்‌ பெரு 
மாளது நியமனப்படி ஜீயர்‌ வானமா 
மலைக்கு எழுந்தருளும்போ.து மாமுனிகள்‌ 
தமது விக்ரஹத்தையும்‌ ப்ரஸாதிக்க 
இவ்விரண்டுடன்‌ ஜீயர்‌ வானமாமலைக்கு 
எழுந்தருளி, இவற்றைப்‌ பிரதிஷ்டை 
செய்து ஸந்நிதி நிர்வாகஞ்‌ செய்து 
வந்தார்‌. 

மணவாள மாமுனிகள்‌ தமது சிஷ்யர்‌ 
களுக்கு வானமாமலை ஜீயரைக்‌ காட்டி 
யருளி, “இவர்‌ ஈமக்கு ப்ராண 'ஸாுஜ்ருத்‌; 
ஈமக்கு உண்டான அதிசயங்கள்‌ எல்லாம்‌ 


இவருக்கும்‌ உண்டாகவேண்டும்‌”' என்‌ 
அருளி, ஸமாச்ரயணம்‌ செய்ய ஆழ்வார்‌ 
களை (சங்கு சக்கர இலச்சினைகளை) 
அளித்தார்‌. 


வடதேசங்களில்‌ எங்கும்‌ இக்விஐஜயம்‌ 
செய்து ராமாநுஜ தர்சனத்தை ஸ்தா 
பனம்‌ செய்யும்படி மணவாள மாமுனிகள்‌ 
நியமித்துத்‌ தமது திருக்கையில்‌ தரித்‌ 
இருந்த த்ரிதண்டத்‌தில்‌ உபதண்டத்தை 
யும்‌, ஓராண்வழி பரம்பராப்ராப்தமான 
திருவாழி மோதிரத்தையும்‌, ஸ்வாசார்ய 
ரான திருவரய்மொழிப்‌ பிள்ளையின்‌ இரு 
வடி நிலைகளையும்‌ கொடுத்தார்‌. ஜீயரும்‌ 
மாமுனிகளின்‌ ப்‌ர.திரிதியாக வடதேசங்‌ 
களில்‌ பதரிகசச்ரமம்‌ வரையிலும்‌ எழுந்‌ 
தருளி ஆங்காங்கே ராமாநுஜ தர்சனத்‌. 
தைப்‌ பரப்பீ. மடங்கள்‌ பல நிர்மாணம்‌ 
செய்து, தமக்கு ப்ரதிகிதியாக மடங்களில்‌: 
மகந்துக்களை நியமித்தார்‌. 


பின்னர்‌ திருமலையில்‌ எழுந்தருளி: 
யிருந்த ஸ்ரீவரமங்கை ஈரச்சியாைர 
வானமாமலைக்கு எழுந்தருள்வித்‌ து வான 
மாமலைப்பெருமாளுடன்‌ திருக்கல்யாணம்‌ 
செய்வித்து, “ச்வசுரம்‌ அமரவர்த்யம்‌ 
ரங்ககாதஸ்ய ஸாக்ஷாத்‌” என்ற கணக்‌ 
கிலே வானமாமலைப்‌ பெருமாளுக்கு 
மாமனாரானார்‌. 


ஸந்நிதியில்‌ எழுந்தருளியிருக்கும்‌. 
இவ்ய மூர்த்திகள்‌ 


மூலவர்‌ ஸ்ரீதோதாத்ரி காதன்‌, 
பாம்பணையில்‌ ஸ்ரீபூமி ரீளாஸமேதராயம்‌. 


83 























ஸ்ரீ வைகுண்டத்தில்‌ போல்‌ எழுந்தருளி 
யிருப்பவர்‌. இவருக்கு நாள்தோறும்‌ 
எண்ணெய்க்காப்புத்‌ திருமஞ்சனம்‌ ஈடக்‌ 
கும்‌. உத்ஸவர்‌-ஸ்ரீ தெய்வகாயகன்‌,, யாக 
பேரன்‌-வானநாடன்‌, பலிபேரன்‌-வர 
மங்கை வரணன்‌, திருமஞ்சன பேரன்‌- 
வானமாமலை. பிராட்டிமார்கள்‌-ஸ்ரீ தேவி, 
பூதேவி, ஸ்ரீவரமங்கைத்‌ தாயார்‌ 
ஆண்டாள்‌. 


ஆம்வாராசார்யர்கள்‌ மூலவர்‌ தரு 
மேனியாகவும்‌, உத்ஸவர்‌ திருமேனியாக 
வும்‌ எழுர்தருளியிருக்கன்றனர்‌. ஈம்மாழ்‌ 
வார்‌ பெருமானை மங்களாசாஸ௩ம்‌ செய்‌ 
தருளி, “ஆமெனக்கு நின்பாதமே சரணா 
கத்‌ தந்தொழிந்தாய்‌'' என்றருளிச்‌ செய்த 
தால்‌, திருமேனியோடும்‌ பெருமாள து ஸ்ரீ 
சடகோபனில்‌ எழுந்தருளியிருக்கறார்‌. 


id 


ஸர்நிஇ ஸ்ரீ கார்ய நிர்வாஹம்‌ 
ஸந்நிதியிலும்‌ மடத்திலும்‌ அத்யா: 
யகம்‌ முதலிய கைங்கர்யங்கள்‌ ஜீயருக்கே' 
உரியன; ஆதலால்‌ முதல்‌ மரியாதை. 
ஜீயர்‌ ஸ்வாமிக்கே. மற்ற திர்த்தக்காரர்‌' 
கள்‌ இருவர்‌. அழகிய மணவாள பட்டர்‌ 
என்பவர்‌, ஒன்றான ஸ்வாமி திருவம்சத்‌ 
திலிருந்து பரம்பரையாக வந்தவர்‌; 
இவரது கைங்கர்யங்கள்‌: மந்த்ர புஷ்பம்‌, 
ஸ்ரீ ஐயர்‌தி புராணம்‌, கைசிக புராணம்‌ 
இவற்றின்‌ படனம்‌. மற்றவர்‌ ஸ்ரீரங்கா 
சாரியார்‌; நாள்தோறும்‌ பெருமாள்‌ ஸக்நிதி 
யிலே ஸ்ரீபாஷ்யம்‌ ஸேவிக்கும்‌ கைங்கர்யம்‌ 
பெற்றவர்‌. 


பெருமாள்‌ ஸந்நிதியில்‌ இருவாராதன 
க்ரமம்‌ 

காலையில்‌ விச்வரூபம்‌, ஸுப்ரபாதத்‌ 
துடன்‌; எண்ணெய்க்‌ காப்புத்‌ திருமஞ்‌ 
சனம்‌ நடந்ததும்‌ காலஸந்தி, நடுப்பகலில்‌ 
உச்சிக்காலம்‌, சாயந்திரம்‌ நித்யாநுஸம்‌ 
தானம்‌, திருமால்‌ வடை, பின்பு இரண்‌ 
டாங்காலம்‌, இரவு அர்த்த ஜாமம்‌. 


84 


நித்ய, நைமித்திக உத்ஸவங்கள்‌ 


(1) 
(2 


பஞ்சபர்வம்‌ 
சித்திரை-ப்ரஹ்மோத்ஸவம்‌- 
11 நாள்‌ 


வைகாசி-வஸந்தோத்ஸவம்‌ 
10 நாள்‌ 


ஆனி-ஜ்யேஷ்டாபிஷேகம்‌ 


(3) 


(4) 
(3) 
(6) 


ஆடி-ஆண்டாள்‌ உத்ஸவம்‌ 


ஆவணி-ஸ்ரீ ஐயர்தி, பவித்ரோத்‌ 
ஸவம்‌ 


(7) 
(8) 


புரட்டாசி-வராத்ரி 
ஐப்பசி-ஊஞ்சல்‌, மணவாள 
மாமுனிகள்‌ உத்ஸவம்‌-(தினம்‌ 
சாயங்காலம்‌ புறப்பாடு) 
கார்த்திகை-தீபம்‌ 

மார்கழி அத்யயன உத்ஸவம்‌- 
21 காள்‌ 


(8) 
(10) 
(11) தை-எண்ணெய்க்காப்பு; ஆறு 
வருஷங்களுக்கு ஒருமுறை லக்ஷ 
தீபம்‌ 

பங்குனி-தாயார்‌ உத்ஸவம்‌- 

10 நாள்‌. 


(12) 


இவ்யப்ரபந்த ஸேவா க்ரமம்‌ 
(1) கித்யாநு ஸக்தானத்தின்போ து : 
திருப்பல்லாண்டு, பூச்சூடல்‌, காப்பிடல்‌, 
சென்னியேோங்கு, அமலனாதிபிரான்‌ 
கண்ணிநுண்‌ சிறுத்தாம்பு; தாயேதந்தை 
ஏழையேதலன்‌, எங்ஙனேயோ, நோற்ற 
நோன்பு, கங்குலும்‌ பகலும்‌, ஆழியெழ. 


4000, பாசுரங்களும்‌ ஸேவிக்கும்‌ 
உத்ஸவங்கள்‌ 
பங்குனி உத்ஸவம்‌ 


(0) 


(2) சித்திரை உத்ஸவம்‌, 
(3) அத்யயன உத்ஸவம்‌ 
(4) எம்பெருமானார்‌ உத்ஸவம்‌ 


(5) மணவாள மாமுனிகள்‌ உத்ஸவம்‌ 





(6) ஒன்றான ஸ்வாமியின்‌ இருகக்ஷ்த்ர 
உத்ஸவம்‌. 


மத்த ஆழ்வாராசாரியர்களுக்கு 
அவதார தினத்தில்‌ ஸ்வப்ரபந்தமும்‌ 
கோயில்‌ திருவாப்மொழியும்‌. 


மாஸத்‌ இருஈக்ஷத்ரத்தில்‌ அவரவர்‌ 
களது ஸ்வப்ரபந்தம்‌ ஸேவை. 


அத்யயன உத்ஸவத்தில்‌ ஸேவாக்ரமம்‌ 
முதல்‌ * நாள்‌ : முதலாயிரம்‌-கண்ணி 
அண்சிறுத்தாம்பு சாற்று 
முறை, 
பின்‌ 6௩ரள்‌ : பெரிய திருமொழி. 
இராப்பத்து உத்ஸவம்‌: 10 நாள்‌-புறப்‌ 
பாட்டில்‌ பத்தி உலாத்தலின்போது 
இயற்பா-பின்பு திருவாய்மொழியில்‌ 
நாளொன்றுக்கு ஒருபத்‌து. 
இருபத்தொன்றாம்‌ நாள்‌:  நம்மாழ்வா 
ருக்கு வீடுபடை உத்ஸவம்‌-திருமஞ்‌ 
சனம்‌. மடத்திலே. திருப்பல்லாண்டு 
தொடக்கம்‌. 


இனி ஸ்வாமி மடத்தில்‌ கைங்கர்ய 
விவரங்கள்‌. 


காலையில்‌ அரங்க நகரப்பன்‌ ஸரந்நிதி 
யில்‌ விச்வரூபம்‌, பின்பு ஸ்வாமி ஸந்நிதி 
யில்‌ ஸ்ரீபாத தீர்த்தம்‌, காலக்ஷேபம்‌: 
ஸமாச்ரயணம்‌, உச்சிக்‌ காலத்தில்‌ 
கோஷ்டி சாற்றுமுறை, ததீயாராதனம்‌. 
சாயங்காலம்‌ திருவாராதனம்‌. 


ஒன்றான ஸ்வாமி அவதார உத்ஸவம்‌ 
10 நாள்‌ ஈடக்கும்‌, 4000 ஸேவை; வித்வத்‌ 
ஸ்பை உபர்யாஸங்கள்‌. 


மற்ற ஸ்வாமிகளின்‌ அவதாரத்‌ தரு 
நகஷத்ரத்தில்‌ நித்யாநுஸந்தானம்‌-சா.ற்று 
முறை, தீர்த்த தினத்தில்‌ திருவாய்மொழி. 


பெரிய ஸ்வாமி தீர்த்த உத்ஸவம்‌ 
காள்‌, 4000 ஸேவை. 


10 


விசேஷ மரியாதைகள்‌ 


பெரிய ஸ்வாமி திரு௩க்ஷத்ர உத்ஸவம்‌, 
தீர்த்த உத்ஸவம்‌ : இக்காலங்களில்‌ பல 
இவ்ய தேசங்களிலிரும்‌து மாலைமரியாதை 
நடக்கும்‌: குறிப்பாக, ஸ்ரீரங்கம்‌, இருவல்‌ 
லிக்கேணி, ஸ்ரீ வில்லிபுத்தூர்‌, பெருமாள்‌ 
கோயில்‌, இருக்குருகூர்‌, ஈவதி ருப்பதி 
திருக்குறுங்குடி. 


வர்த்தமான . ஸ்வாமிக்குத்‌ இருவ 
வதார உத்ஸவத்தின்போது மேற்கூறிய 
வாறு விசேஷ மரியாதைகள்‌ நடக்கும்‌. 


வானமாமலை ஸ்வாமி மடத்திலிருந்து 
நடந்துள்ள கைங்கர்யங்கள்‌ 
ஒன்றான ஸ்வாமியும்‌ பின்பு எழுந்தரு 
ஸியிருந்த ஸ்வாமிகளும்‌ இக்விஜயமாக 
எழுந்தருளுங்‌ காலத்தில்‌ அவ்வவ இவ்ய 
தேசங்களில்‌ செய்த கைங்கர்யங்கள்‌ 
பலப்பல. கைங்கர்யங்கள்‌ ஆஸேது 
ஹிமாசலம்‌ நடந்துவருகின்றன, 


ஒன்றான ஸ்வாமி செய்தருளிய சிறந்த 
கைங்கர்யங்கள்‌ சில: 


(1) ஸ்ரீரங்கத்திலே மணவாள 
மாமுனிகளுக்காகப்‌ பெருமாள்‌ கியமித்‌ 
தருளிய பல்லவராயன்‌ திருமண்டபத்தில்‌, 
ஸ்வாசார்யரான பெரிய ஜீயர்‌ (மணவாள 
மாமுனிகள்‌) அனுமதிகொண்டு, மடத்‌ 
தைத்‌ திருப்பணி செய்து, அதிலே திருமலை 
யாழ்வாரிலே கையும்‌ ஞானமுத்ரையுமாய்‌ 
ஸ்வாசார்யரான பெரிய ஜீயரைச்‌ சித்ர 
ரூபத்திலே ஏ.றியருளப்‌ பண்ணி, அவர்‌ 
இருமுன்பே அஞ்ஐலி ஹஸ்தராய்‌ விரீத 
ராய்‌ ஸேவித்திருக்கும்‌ க்ரமத்தில்‌ ஏறி 
யருளப்பண்ணுவித்தார்‌. 


85 











(2) வானமாமலையில்‌ முதன்‌ முதலாக 
எதிராஜரது திருமண்டபத்தைக்‌ கட்டிப்‌ 
பெருமாளது விமானத்தை ஸ்தூபி 
பர்யந்தம்‌ திருத்தித்‌ திருப்பணி செய்து, 
ஆழ்வாராசார்யர்கள்‌ ஸ்ந்நிதியும்‌ மண்ட 
பங்களையும்‌ நிர்மாணம்‌ செய்தார்‌. 


வானமாமலை மடத்தின்‌ கைங்கர்யங்கள்‌ 


(1) ஸ்ரீரங்கத்தில்‌ திருமணத்தூண்‌, 
சந்தன மண்டபம்‌. 


(2) ஆழ்வார்திருககரியில்‌ - பெரிய 
,திருத்தேர்‌;:ஆழ்வாருக்குப்‌ பூபாலராயன்‌, 
திருமஞ்சன ஆஸ்தானத்திற்காகப்‌ 
பொன்னாங்‌ குறடு, பெரிய திருப்பல்லக்கு, 
குதிரை வாகனம்‌, ஹம்ஸ வாகனம்‌, 
திருவாபரணங்கள்‌. 


(8) ஆண்டாள்‌ ஸந்நிதியில்‌ (ஸ்ரீவில்லி 


புத்தூரில்‌): பெரிய திருத்தேர்‌, ஹம்ஸ 
வாகனம்‌, திருப்பல்லக்கு முதலியன. 


86 


(4) ராஜமன்னார்‌ ஸந்நிதியில்‌: திருத்‌: 
தேர்‌, திருவாபரணங்கள்‌. 

(5) ஸ்ரீ பெரும்பூதூரில்‌ 
வாகனம்‌, பெரிய மங்களகரி. 

(6) திரு நாராயண புரத்தில்‌: பெரிய 
இருப்பல்லக்கு. 

(7) பத்ரிகாச்ரமத்தில்‌ 
படிக்கட்டு, வெள்ளிக்‌ கதவு. 


(8) பூரி ஜகரந்காத்தில்‌ நாலுகால்‌ 
மண்டபம்‌, வானமாமலை ஜீயரது திரு 
வுருவம்‌ சித்ரமாக அமைந்துள்ளது. 
பணவா எரவில்‌ துயிலரங்‌ கேசர்‌ 

பதம்பணியும்‌ 
மணவாள மாமுனி மாமலர்த்‌ தாள்களை 
வாழ்த்து ஈள்ல. 
குணவாள னெந்தை இராமா நுசமுனி 
கோதில்பதம்‌. 
தணவா நிதிமக்‌ கென்றென்‌ றும்‌ 
நாடோறும்‌ சாற்று நெஞ்சே. 


ஹம்ஸ 


வெள்ளிப்‌: 


திருப்புட்குழி ஸ்ரீவிஜயராகவப்‌ 


பெருமாள்‌ ஸன்னிஇ அத்யாபக 


கைங்கர்யச்‌ சுருக்கம்‌. 


ஸ்ரீஉ௨. வே. K. 


1- இந்த ஸன்னிதி தென்கலை 
ஸன்னிதி. 


2. பாஞ்ச ராத்ரமுறைப்படி இங்குத்‌ 
திருவாராதனம்‌. 

3. தென்கலை பிரபந்தங்கள்‌ மட்டும்‌ 
தான்‌ ஸேவிக்கலாம்‌. 

4, வேத பாராயணம்‌ உள்பட 
வேறெதுவும்‌ ஸேவிக்கக்கூடா து என்பது 
நீதிமன்றத்‌ தீர்ப்பு. 

5. ஸேவை தொடங்கும்போது “ஸ்ரீ 


சைலேச” என்றுதான்‌ தொடங்க 
வேண்டும்‌. சாதித்தருளாய்‌ என்று 
தொடங்குவ தில்லை. 


6. அனத்யயன காலத்தில்‌ உபதேச 
ரத்தினமாலை திருவாய்மொழி நூற்றம்‌ 
தாதி ஸேவாகாலம்‌. 

7. கூரத்தாழ்வான்‌ சாற்றுமறைக்‌ 
குப்பிறகே திருப்பல்லாண்டு தொடக்கம்‌. 


8. திருவீதிப்‌ புறப்பாடுகளில்‌ 
கோஷ்டி தொடங்கும்போ.தும்‌ முடிக்கும்‌ 
போதும்‌ ஸ்ரீசடகோபன்‌ ஸாதிப்பது 
இல்லை. 


9. இராப்பத்து சாற்றுமறையன்று 
ஆழ்வார்திருவடி தொழுதல்‌ என்றகட்டத்‌ 
இல்‌ “ஆழ்வாரை ஸாதித்தருளவேணும்‌' 


இங்கராசாரியார்‌ 


என்று பீரார்த்திக்கும்‌ உரிமை அத்யாபகர்‌ 
களுக்கே ஏற்பட்டுள்ள து. 


10. திருமஞ்சனகாலங்சளில்‌ அத்யாப 


கருக்குத்‌ திருத்துழாய்‌ சரம்‌ ஸமர்ப்பித்‌து 
ஸ்ரீ சடகோபன்‌ சாதிக்கப்படுகிற து. 


11. அத்தியாபகசுதந்திரப்ரஸாதத்தை 
அத்யாபகர்களே பெற்று, கோஷ்டி 
யிலுள்ள மற்றவர்களுக்குப்‌ பங்கிட்டுக்‌ 
கொடுப்பது வழக்கம்‌. - இது நீதிமன்றத்‌ 
தீர்ப்பு. 

12. இரந்த ஸன்னிதியில்‌ உள்ள 
வேதார்ததேசிகருக்குமா த திருநக்ஷத்‌ 
இரங்கள்‌, வருஷ இிருஈக்ஷத்திர பத்து 
நாள்‌ மகோத்ஸவம்‌ நடக்கிற து. இக்காலங்‌. 
களில்‌ ஏகாந்த திருமஞ்சனம்‌: தீர்த்தம்‌, 
ஸ்ரீ சடாரி, பிரசாத விநியோகம்‌ எல்லாம்‌ 
உண்டு. ஆனால்‌, ஸேவாகாலமோ சாற்று 
மூறையோ கிடையாது ; வழக்கமும்‌ 
இல்லை. 


13. ஸன்னிதியில்‌ திரைக்குள்‌ சொல்ல 
வேண்டிய மந்திரங்களை அர்ச்சகர்களே 
சொல்லவேண்டும்‌: இரைத்கு வெளியில்‌ 
இவ்யப்ரபர்த பாசுரங்களே ஸேவிக்க 
வேண்டும்‌, தென்கலையாருக்கே அத்யாபக 
மிராசு பாத்யதை; வேறுயாருக்கும்‌ 
எந்நாளும்‌ கிடையாது. இது நீதிமன்றத்‌ 
இன்‌ தீர்ப்பு. 


87 








இருநாங்கூர்‌-செம்பொன்‌ செய்கோயில்‌ 
3. R, வரதநாராயண அய்யங்கார்‌ முதல்‌ தீர்த்த மிராசுதார்‌. 


ஸ்ரீ திருமங்கை யாழ்வாரால்‌ மங்களா 
ஸாஸனம்‌ செய்யப்பெற்ற திருநாங்கூர்‌ 
பதினொருதிவ்ய தேசங்களுக்கும்‌, ஒரு 
ஏகாதச ரத்னமாலைக்கு ஈடுநாயகக்கல்‌ 
போல்‌ ஈடுகாயகமாய்‌ திவ்யதேசங்களின்‌ 
அமைப்பிலும்‌, ஆழ்வார்‌ பாசுரங்களின்‌ 
அமைப்பிலும்‌, “நன்னடுவுள்‌'' என்று 
ஈடுகாயகமாய்த்‌ திகழ்கிறது, இச்‌ செம்‌ 
பொன்‌ செய்கோயில்‌. 


மேலும்‌, இத்திவ்யதேசம்‌ ஸ்ரீவைஷ்ண 
வர்களுக்கு முதல்‌ மூன்றாய்த்திகழும்‌ 
கோயில்‌, திருமலை, பெருமாள்கோயில்‌ 
என்ற மூன்று திருப்பதிகளின்‌ முக்‌ 
கூட்டாய்‌ அமைந்துள்ளது. இதுதான்‌ 
செம்பொன்செய்‌ கோயிலாய்‌, எம்பெரு 
மானும்‌ செம்பொன்‌ அரங்கனாய்‌ சேவை 
சாதிப்பதால்‌ கோயில்‌ ஆகவும்‌, “மின்‌ இகழ்‌ 
குடுமி வேங்கடமலைமேல்‌ மேவிய வேத 
நல்விளக்கு”! என்று ஆழ்வார்‌ அருளிய 
படியாலும்‌ “அல்லிமாமலராள்‌ தன்னொ 
டும்‌ அடியேன்‌ கண்டு கொண்டு அல்லல்‌ 
தர்க்தேனே” என்று “அலர்மேல்‌ மங்கை 
உறை மார்பா ” என்பதற்கு இணையாய்‌, 
இருவேங்கட முடையானாகவும்‌, முதலில்‌, 
“பேரணிந்து உலகத்தவர்‌ தொழுதேத்‌ 
தும்‌ பேரருளாளன்‌” என்றும்‌ முடிவில்‌ 
“வானவர்‌ கோனைக்கண்டமை சொல்லும்‌ 
மங்கையார்‌ வாள்‌ கலிகன்றி” என்றும்‌ 
ஆழ்வார்‌ அனுபவம்‌ இருப்பதால்‌, 
“பெருமாள்கேயில்‌'' ஆகவும்‌ திகழ்றெது. 


இந்தத்‌ இவ்யதேசத்தை அனுபவிக்‌ 
கும்‌ போது ஆழ்வாருடைய திருவுள்ளம்‌ 
அஹமன்னம்‌.... அஹமன்னம்‌.'” என்ற 
முக்தாத்மாவினுடைய அர்தமில்பேரின்‌ 
பத்தில்‌ ஆழ்ந்திருந்த படியை ஆழ்வா 
ருடைய “கண்டுகொண்டு உய்ந்து ஓழிர்‌ 
தேன்‌.” வாழ்ந்தொழிந்தேன்‌, அல்லல்‌ 
தீர்ந்தேன்‌, வணங்கி நான்‌ வாழ்க்தொழிந்‌ 
தேன்‌ - எம்பெருமானும்‌ இங்கு “வளங்‌ 
கொள்‌ பேரின்பம்‌ மன்னி நின்றான்‌” 
என்கிற பாசுரங்கள்‌ ஓலிக்கின்‌ றன. 


மேலும்‌ இத்திவ்யதேசத்து ஸ்ரீ 
வைஷ்ணவர்களை, “சிறப்புடை மறை 
யோர்‌,” திடமொ.ழி மறையோர்‌,” “திசை 
முகன்‌ அனையோர்‌”, “செல்வான்‌ மறை 
யோர்‌” “செஞ்சொல்‌ நான்மறையோர்‌ 
தென்‌ திசைத்‌ திலதம்‌ அனையவர்‌” தெளிந்த. 
கான்‌ மறையோர்‌" என்று அதிகாரிகளைத்‌ 
தனித்தனியே விசேஷித்‌ துக்‌ கொண்டாடு: 

கிறார்‌ ஆழ்வார்‌ . 

மேற்கூறிய பெருமைகளுடைய இத்‌ 

'இவ்யதேசத்தில்‌ முதல்‌ தீர்த்த மரியாதை: 

கள்‌ பெற்றுள்ள “ஸ்ரீ கோமடம்‌ அழகிய 

சிங்கர்‌” என்ற வம்சஸ்தர்சளூள்‌ அடியே 
னும்‌ ஒருவன்‌ என்று பெருமைப்படு 
கிறேன்‌. இத்திவ்யதேசத்தில்‌ இரண்டா 
வது தீர்த்தமரியாதைகள்‌ இங்கே நித்ய 
வாஸிகளான திருக்கோட்டியூர்‌ நம்பி 
வம்சஸ்தர்கள்‌ அனுபவிக்கிறார்கள்‌. 

இத்திவ்யதேசத்து உத்ஸவ விவரங்கள்‌ : 

ட) ப்ரஹ்ம உத்ஸவம்‌ : ப்ரதிவருஷம்‌: 
ஐப்பசிமீ ஸ்வாதியில்‌ தீர்த்த 
வாரி - அதற்கு முன்‌ 9 நாட்கள்‌ - 
நாலாயிரம்‌ அருளிச்செயல்‌ 
வேதபாராயண கோஷ்டியுடன்‌ 
நடைபெறுகிறது. 

ப) அத்யயன உத்ஸவம்‌: தை அமாஃ 
வாஸைக்கு மறுநாள்‌ திருமங்கை 
யாழ்வார்‌ எழுந்தருளி மங்களா 
ஸாஸனம்‌ செய்து, திருப்பல்‌ 
லாண்டு தொடங்கியவுடன்‌ ஒரே 
வேளையில்‌ ஸங்க்ரஹமாக நாலா 
யிரமும்‌ சேவித்து சாத்துமறை: 
ஆஸ்தான உத்ஸவம்‌ நடை 
பெறுகிறது. 

ப) இருகக்ஷத்ரம்‌ : ப்ரதி மாஸமும்‌ 
“ஸ்வாதி” இருகக்ஷத்திரத்‌திற்கு, 
திருமஞ்சனம்‌ ஆஸ்‌ தானம்‌, 
திருப்பல்லாண்டு திருப்பாவை, 
ஸ்தலப்பாசுரங்கள்‌ சேவித்து 

ஸ்தானம்‌ கோஷ்டி டை 
பறும்‌. 


88. 





கிபு18/292புப63 iS yim ieaeAeph iS 
ய்து பத புத இ CT] 





4002129206 US yim ॥66/யரய 20818௩2084 us 
whi இ முழம்‌ யாக 12901 ன 








7891 /£பு1௦பஏ--ப(ர008(64 poyospaq samo] 
ஏமம்‌ லட மஜா ஈக 









மன்டவம்‌ இவாகபகதா2 24:00 பாத்த்தன த த்‌ மீஉ, வே. வை. மு. லனிமிகரசிம்மாசாரியர்‌ ஸ்வாமி 


(1923 மி 1937 அத்யசபகர்‌, 1938 ம 1942 தர்மகர்த்தா! 


கோஷ்டியில்‌ சன்வயித்த பழைய அத்யாபகர்கள்‌ 





ஸ்ரீ உ.வே. இருரின்றஆூர்‌ &. K. அனக்தரசாரியர்‌ ஸ்வாமி ஹீ உ.வே. சீர்காழி கோபாலாசாரியர்‌ ஸ்வாமி (1923-1928) 
(1925-1930 


'இருவல்லீக்கேனர்‌ ஸ்ரீ பார்த்தஸாரதி ஸ்வாமி தேவஸ்தன வேத அத்பாபக கோஷ்டி. 
1923-ஆம்‌ ஆண்டு புனருத்தாரணம்‌ செய்து நிறுவினவர்கள்‌ 


ஹீஉ,வே. அல்ப கோத்ரம்‌ அத்தங்கி கவிபூவணம்‌ 
குமாரதாதாசாரியர்‌ ஸ்வாமி. 





உ.வே. மஹா வித்வான்‌ உரையாசிரியர்‌ சக்ரவர்த்தி 
வை. மு. கோபால இருஷ்ண மாசாசியர்‌.. 





ஸரீ உ. வே. வைத்தமாகிதி முடும்பை: 
சடகோப ராமானுஜாசாரியர்‌ ஸ்வாமி 





ஹூஃ.யே.?.8. சாமானுஜாசாரயர்‌ 




















ஈக்காட்டுத்‌ தாங்கல்‌ சைதாப்பேட்டையில்‌ மாலை இருவீதஇ 


புறப்பாடு 


Thangal Festi val 


Ekkattu 
(Grand Evening Procession at Saidapet) 





ஃடகோத்ரம்ஸ்ரீ உ 0 





இ. ௧௪. வரதாசாசியர்‌ ஸ்வாமி 
க்‌ ல்‌ அரசாணிபாலை பார்த்தஸார.இ துயங்கார்‌ ஸ்‌ 


வாமி (1923-1950) 














ச்‌ 


ஸ்ரீ உ.வே, வாத்தியார்‌ எச்சூர்‌ கோபாலாசாரியர்‌ (1923-1943) 





அஞ்டகோத்ரம்‌ ஸ்ரீ உ, வே. கோ. மு. 
ரா மவாசாரியர்‌ ஸ்வாமி (1923-1940) 





அஷ்டகோத்ரம்‌ ஸ்ரீ உ. வே, தங்கப்பா ஸ்வாமி 
(தற்கால கோஷ்டி தலைவருடன்‌ 1951) 





அஷ்டகோத்ரம்‌ ஸ்ரீ ௨. வே. இ.ச 
(கமது இல்லத்தை ஸ்ரீ மணவ: 
அன்னகூட உத்ஸவத்திற்காக 


சியர்‌ ஸ்வாமி (1923-1940) 
சாத்துமுறைக்கும்‌ 
விலுக்கு அர்ப்பணித்தவர்‌) 














'இருக்கண்ணபுரம்‌ பண்டித ரத்னம்‌ ஸ்ரீனிவாஸாசாரியர்‌ ஸ்வாமி 


பலாப்தூர்‌ ஸ்ரீ உ. வே. பாச்த்தஸரா இ ஐயங்கார்‌ (1930-1949) 
(19231972) 








அஷ்டோத்ரம்‌ இருமலை ௪... வே. 
ப்ரீ உ, வே 8-4. ஸ்ரீரங்காசாசியர்‌ ஸ்வாமி (1940-1982 


(இடப்பக்கத்திலிரக்து இரண்டாவ.) ஸக்தி கோபுர 
கைங்கர்யத்தில்‌ சடுபட்டவ!.. 


பார்த்தஸார்‌இ ஐயங்கார்‌ ஸ்வாமி (1930-1972) 








ஜீ உ, ம மேலூர்‌ சடகோபா காயர்‌ (1945-1990) மீஉ. வே. 4. ஸ்ரீ, 
(1990 வரை ஸூ்கஇ ஆசாரங்களி! 


இருவல்லிக்கேணியில்‌ பகவத்‌ விஷய காலகேஷபம்‌ அருளிய ஸ்வாமிகள்‌ 





காரப்பங்காடு 
ஸ்ரீ. உ. வே. சிங்கப்பெருமாள்‌ ஸவரமி 


ஸ்ரீமத்‌ பரமஹம்ஸ அயோத்யா ராமானுஜ ஜீயர்‌ ஸ்வ! மி (1910. 





வேதாக்க வித்வான்‌ காரப்பங்காடு ஸ்ரீ உ.வே. தேசிஃவரதாசரர்‌ ஸ்வாமி 
வாசிரமம்‌) : இவர்‌ தரன்‌ ஸ்ரீமத்‌ பரமஹம்ஸ ஸ்ரீரங்ககாராயண ஜீயர்‌ ஸ்வாமி 
(ீரங்கத்தில்‌ ரங்க விமானம்‌ (பொன்முலாம்‌) கைங்கர்யம்‌ செய்தவர்‌ 








உ.வே, அனக்தாண்‌ பிள்ளை Pi உபய வேதாந்த வித்வான்‌ ஸ்ரீ உ. யே. 
ஸ்ரீ ட 
'சாரியர்‌ ஸ்வாமி (1950) பப அனக்தரண்‌ பிள்ளை கிருல்ணமாசாசிய 


“> 
ரி 





Neate.” 


ஷீமத்‌ பரமஹம்ச மேல்கோட்டை ஜீயர்‌ ஸ்சரமியுடன்‌ காரப்பங்காடு வேல்‌ கடாசாசியர்‌ 
ஸ்வமி (1950) 









விஃ்வான்‌ பா உ.வே, 1. &, கோபால ஐயங்கார்‌ ஸ்வாமி (1970) 
(வானமாமலைியர்‌ ஸ்வாமியாக எழுந்தருளி யிருப்பவர்‌) 


கக்‌ காஞ்சி ஸ்வாமி அரையர்‌ ஸேவை செல்‌, 
மஹா மஹிமோபா த்யாய கா: ஏர இவாதி பயங்கரம்‌ அக ௧௮ 
அண்ணஙகராசாசியர்‌ ஸ்வாமி (1980) 





ஸ்ரீ௨. வே. ஸாது ராமானுஜாசாரியர்‌ ஸ்வாமி 
(திருமலை திருப்பதி சின்ன ஜீயர்‌, பெரிய ஜீயர்‌ பட்டம்‌ வகித்தவர்‌) 





வித்வான்‌ ஸ்ரீ உ. வே. . A, கோபால ஐயங்கார்‌ ஸ்வாமி (1970) (வானமாமலை ஜீயர்‌ 
ஸ்வாமியாக எழுந்தருளி யிருப்பவர்‌) 














2861 (2-ரஜாமாகமம 1௪ம்‌ சாரு Len ime) 
61) hareprre ரர Aco if Fund முகச்‌ rieppLes Feoumya Degas 
ராமச Ainge FIs oie ‘gq rep a Os பதாக 8/௫ ME cgi is tro மரா. PA 








(991) ௬௪௭௩௯௪ ரரக்ஷர்கபாறுறரச HOS pO 





(G61) ws Fre ple ஈராதிறாம அந த 
(GUD “wep wgPrhegivgrie Og 


(ட்‌ orf ese pages சாயாத Srp wpm ig 





ஸ்ரீபெரும்பூதூர்‌ எம்பெருமானார்‌ உத்ஸவ வைபவமும்‌ 
வேத அத்யாபக கோஷ்டிகளின்‌ இறப்பும்‌ 
டாக்டர்‌ ஸ்ரீமான்‌ உ. வே, 8. A. மணவாள ஐயங்கார்‌ 18.& 1.0.1. Ph.D. 
(Vidwan, Siromani, Dip. in Hindu Religion) 


எம்பெருமானாராகிற ஸ்வாமி இராமா 
அஜருக்குத்‌ திவ்விய தேசங்கள்‌ தோறும்‌ 
அர்ச்சா திருமேனிகள்‌ உள்ளன. அவற்‌ 
அள்‌ கான்கு திருமேனிகள்‌ தனிப்பெருமை 
வாய்ந்தவை. முதலால/ து ஆழ்வரர்‌ ஸ்ரீமம்‌ 
நாதமுனிகளுக்கு எழுந்தருளப்‌ பண்ணிக்‌ 
கொடுத்துப்‌ பூர்வாசரரியர்களால்‌ போற்‌ 
மப்பட்டுத்‌ திருவாய்மொழிப்பிள்‌ ஊயால்‌ 
ஆழ்வார்‌ திருககரியில்‌ ப்ரதிஷ்டை பண்‌ 
ணப்பட்டுள்ள பவிஷ்யதாசார்ய விக்ரஹம்‌. 
இரண்டாவது திருநாராயணபுரத்தில்‌ தம்‌ 
மைப்‌ பிரிந்து வாழமாட்டாத ப்ரிய சிஷ்‌ 
யர்களான ஐம்பத்திரூவர்க்காகத்‌ தம்மா 
லேயே எழுந்தருளப்‌ பண்ணிக்கொடுக்கப்‌ 
பட்ட தானுகந்த இருமேனி. மூன்றுவது 
முதலியாண்டான்‌ திருக்குமாரரான கந்‌ 
காடையாண்டான்‌ உடையவரைப்‌ பல 
கால்‌ ப்ரார்த்தித்து அனுமதிபெற்று 
இராமாநுஐரடியார்களான தமர்கள்‌ பல 
ரையும்‌ சேர்த்‌ துக்கொண்டு ஒரு திருமேனி 
யை ஏறியருளப்பண்ண, அதை உடைய 
வர்‌ கடாக்ஷித்து உகந்து அணைத்துக்‌ 
கொண்டு தம்‌ சக்தியைப்‌ பிரதிஷ்டிப்பித்‌ 
அக்‌ கொடுக்கக்‌ கந்தாடையாண்டானும்‌ 
தமர்களை யெல்லாம்‌ கூட்டிக்கொண்டு 
வந்து ஸ்வாமி ராமா நுஜருடைய அவதார 
ஸ்தலமான ஸ்ரீபெரும்பூ.தூரில்‌ ப்ரதிஷ்டை 
பண்ணிய தமருகந்த இருமேனி, இப்படித்‌ 
'தமருகந்த திருமேனி ப்ரதிஷ்டை செய்யப்‌ 
பட்ட நாள்‌ தைமாதத்துப்‌ புஷ்ய நக்ஷத்‌ 
'இரமாகையாலே அந்தத்‌ திருநாளைக்‌ குரு 
புஷ்ய மஹோத்ஸவம்‌ என்று இன்றும்‌ 
ஸ்ரீபெரும்பூ.தூரில்‌ தை மாதத்தில்‌ .இருவா 


12 


திரை தொடங்கிக்‌ குரு புஷ்யம்‌ முடிய 
மூன்று நாட்கள்‌ கோலாகலமாகக்‌ கொண்‌ 
டாடி வருதிறார்கள்‌. 


நான்காவதான திருமேனி திருவரங்‌ 


கத்தில்‌ உடையவர்‌ அவதரர கரர்யம்‌ 
முடிந்து இருநாட்டுக்‌ கெழுந்தருளிய 
காலத்தில்‌ திருவரங்கன்‌ மற்றவர்களூ 


டைய திருமேனிகளைப்போல்‌ இவருடைய 
திருமேனியை வெளியே அனுப்பாமல்‌ 
அன்‌ சந்கிதிப்ரகாரத்திலேயே திருப்பள்ளி 
படுத்தச்‌ செய்தான்‌. திருப்பள்ளி படுத்‌ 
இய இடத்தில்‌ இன்றும்‌ ஸேவிக்கப்‌ பரம 
;போக்கியமாயிருக்கும்‌ திருமேனி தானான 
(இருமேனியாகும்‌. 

- மற்றும்‌ அனச்தாழ்வாராலே திருமலை 
யில்‌ ப்ரதிஷ்டை செய்யப்பட்டு அப்பனான 
-இருவேங்கடமுடையானுக்கும்‌ சங்காழி 
அளித்த வைபவத்தால்‌ ஆசார்ய ஸ்தானத்‌ 
இலே உபதேச முத்திரையோடு திருமலை 
யில்‌ ஸேவை ஸாதிக்கும்‌. உடையவருடைய 
இருமேனிக்கும்‌ தனி ஏற்ற முண்டு. 


இந்த ஐம்‌ து இடங்களிலும்‌ எம்பெரு 
மானார்க்குத்‌ திருவவகார மஹோத்ஸவங்‌ 
கள்‌ விசேஷமாக ஈடைபெறுகன்‌ றன. 
ஆனாலும்‌ செங்கயல்வாவிகள்‌ சூழ்வயல்‌ 
நாளும்‌ சிறந்த ஸ்ரீபெரும்பூதூரில்‌ நடப்‌ 
பது போன்ற சீரும்‌ சிறப்பும்‌ வாய்ந்த உத்‌ 
ஸவத்தை வேறு எங்கும்‌ காண இயலாது, 
இவ்விழாவைக்கண்டு களிக்கப்‌ பண்டித 
பாமர .விபாகமின்றி எண்டிசையிலு 
மிருந்து வந்து குழுமும்‌. கூட்டம்‌ அர்த. 
ஊரே கொள்ளாது, ம 


89 











வேதாத்யயன கோஷ்டியும்‌ திவ்ய 
பிரபந்தஸேவா கால கோஷ்டியும்‌ சாஸ்‌ 
திரங்கக£க்‌ கற்றுணர்ந்த பெரிய வித்து 
வான்களுடைய கோஷ்டியும்‌ ஆண்களும்‌ 
பெண்களுமான பக்தர்களும்‌ பாகவதர்‌ 
களும்‌ ஒருங்கே கடல்போலே திரண்டு 
விளங்கும்‌ காட்சி ஈம்பெருமாளின்‌ பெரிய 
திருநாள்‌ விழாவையும்‌ விஞ்சியதாயிருக்‌ 
கும்‌. அவதார காலத்திலே பல கோடி 
மக்களையும்‌ இருத்தியருளிய எம்பெரு 
மானார்‌ அர்ச்சையிலும்‌ கோடிக்கணக்கான 
மக்களை ஆகர்ஷித்துத்‌ தம்‌ திருமேனியில்‌ 
ஈடுபடுத்தி உய்விக்கும்‌ நீர்மையை நினைக்‌ 
கும்போது அறிவுடையோர்கள்‌ கண்கள்‌ 
அருவிசோரும்‌. 


இனி, பல திவ்வியதேச கோஷ்டிகளி 
னின்றும்‌ சிற்சில ௮, னுஷ்டானங்களில்‌ 
வேறுபட்டுக்காணப்படும்‌ ஸ்ரீபெரும்யுதூர்‌ 
அத்யாபக கோஷ்டியின்‌ பெருமையை-இங்‌ 
கே சுருக்கமாக விண்ணப்பித்துக்‌ கொள்‌ 
கிறேன்‌. பெரும்பாலும்‌ எல்லா திவ்விய 
தேசங்களிலும்‌, திருமஞ்சனமாகத்‌ இரு 
மண்காப்பு ஸேவை தொடங்கும்போது 
ஸ்ரீ சைலேசேத்யாதி தனியன்‌ தொடங்கத்‌ 
இருப்பல்லாண்டுதான்‌ ஸேவிப்பார்கள்‌. 
ஆனால்‌ ஸ்ரீ பெரும்பூதூரில்‌ திருமண்காப்பு 
கரலங்களில்‌ தனியன்‌ ஸேவித்துத்‌ திருப்‌ 
பாவையையே முதலில்‌ ஸேவித்துப்‌ பின்பு 
இிரமப்‌ ப்ராப்தமாக உத்‌ ஸவாதிகளுக்குத்‌ 
தகுந்தபடி உரிய திவ்விய பிரபந்தத்தை 


ஸேவிப்பார்கள்‌. இதற்குக்‌ காரணம்‌ 
ஸ்வாமி எம்பெருமானார்‌ திருப்பாவை 
யாகிற உயர்ந்த சாஸ்திரார்த்தத்தில்‌ 


கொண்டிருந்த மிக்க ஈடுபாடேயாகும்‌. 
மேலும்‌ ஸ்வாமியின்‌ இருகாமங்களுள்‌ 
“திருப்பாவை ஜீயர்‌” என்‌ று கொண்டாடப்‌ 
படும்‌ பெருமைக்கும்‌ இந்த அனுஷ்டானம்‌ 
பொருந்துவதாக உள்ளது. இப்படிப்‌ 
பட்ட ஒரு விலகூண அனுஷ்டானம்‌ 
இன்றைக்கும்‌ ஸ்ரீ பெரும்பூதூரில்‌ பின்‌ 
யற்றப்பட்டு வருகிறது. 


இதைத்‌ தவீர மற்றொரு தனிச்‌ சிறப்‌ 
பும்‌ ஸ்ரீ பெரும்பூ. தூரில்‌ அத்யயன உத்ஸ 
வத்தில்‌ காணப்படுகின்றது. அத்யயன 
உத்ஸவத்தில்‌ (பகல்‌ பத்து இராப்‌ பத்து) 
இருபது காட்களிலும்‌ ஆழ்வார்‌ கோஷ்டி 
யில்தான்‌ ஆண்டாக ஸேவிக்கலாம்‌. அதி 
அம்‌ எம்பெருமானாரா றெ உடையவருக்கு. 
இடப்பக்கத்தில்‌ முதலில்‌ ஆண்டாள்‌ 
எழுந்‌ தருளியிருப்பள்‌. பீறகு ஈம்மாழ்வார்‌ 
தொடக்கமான ஆழ்வார்கள்‌ எழுந்தருளி 
யிருப்பார்கள்‌. மற்ற இவ்விய தேசங்க 
ளெங்கும்‌ ஆண்டாளுக்குத்‌ தனி ஸர்பிதி 
யிருப்பதுபோல்‌ இங்கும்‌ உண்டு. ஆனால்‌ 
எல்லா திவ்விய தேசங்களிலும்‌ அனேக 
மாக மார்கழி நீராட்டம்‌, திருவாடிப்‌ பூரம்‌ 
உத்ஸவ காலங்களில்‌ பெருமாளோடுதான்‌ 
எழுந்‌ தருளியிருப்பள்‌. அந்த வழச்கம்‌ 
ஸ்ரீ பெரும்பூதூரிலும்‌ உண்டு. ஆனால்‌ 
திவ்விய பிரபந்தத்திற்கு என்றே இரு 
விழா ஈடக்கும்‌ அத்யயன உத்ஸவத்தில்‌ 
மாத்திரம்‌ ஆழ்வார்‌ கோஷ்டியில்‌ உடைய 
வருக்கு இடப்பக்கத்தில்‌ ஆண்டாள்‌ எழும்‌ 
தருளியிருப்பதற்குக்‌ காரணம்‌, ஸ்வாமி 
எம்பெருமானார்‌ தஇருமாலிருஞ்சோலையில்‌, 
நாறு ஈறும்பொழில்‌” பாசுரத்தில்‌ ஆண்‌ 
டாள்‌ பாரித்த மனோரதத்தை 'நூறுதடா 
வெண்ணெய்‌-அக்கார அடிசில்‌' ஸமர்ப்‌ 
பித்து நிறைவேற்றிவிட்டு ஸ்ரீவில்லி 
புத்தூர்‌ சென்று ஆண்டானை மங்களா 
சாஸனம்‌ செய்தபொழுது ஆண்டாள்‌ 
அர்ச்சாவதார ஸமாதியைக்‌ கடந்து எம்‌ 
பெருமானாரை “௩ம்‌ கோயில்‌ அண்ணரோ” 
என்று அழைத்து வரவேற்ற ஐதிஹ்யத்‌ 
தைக்‌ கொண்டே இவ்வாறு ஸ்வாமியை 
அண்ணாவாகவும்‌ ஆண்டாகாத்‌ தங்கை 
யாகவும்‌ கொண்டு ஸ்வாமிக்குப்‌ பக்கத்தில்‌ 
எழுந்தருளப்‌ பண்ணியிருப்பர்கள்‌ என்று 
பெரியோர்‌ கூறுவர்‌. இதற்குச்‌ சேர 
ஆண்டாள்‌ ஸர்கிதியிலிருந்‌ து ஸ்வாமிக்கு 
பஹுமானம்‌ ஆகும்போது “சுரும்பார்‌. 
குழல்‌ கோதை என்று தொடங்கி-ஈம்‌ *௪ 


90 


கோயில்‌ அண்ணன்‌ என்ன தேவா! 
எச்சரிகை” என்று துதிபாடுவதும்‌ இன்று 
வரை சான்றாக உள்ளது. தவிர கட்டியம்‌ 
ேவிக்கும்பேோ தும்‌ “ஆண்டாள்‌ 
தமக்கும்‌ அண்ணலான பெருமான்‌” என்று 
சிறப்பித்துச்‌ ஸேவிப்பதையும்‌ மற்றொரு 
சான்றாகக்‌ கொள்ளலாம்‌. இப்படிப்‌ பல 
வைபவங்களைக்கொண்ட ஸ்ரீபெரும்பூ தூர்‌ 
ஸ்வாமி ஸந்நிதியில்‌ ஈடைபெற்றுவரும்‌ 
கோஷ்டியின்‌ சிறப்புக்களை இனி காண்‌ 
போம்‌. 
சித்திரையில்‌ செய்ய இருவாதிரை விழா: 
சித்திரை மாதத்துத்‌ திருவாதிரை 
யை முடிவாகக்கொண்டு பத்துநாட்கள்‌ 
நடக்கும்‌ இந்தத்‌ திருவவதார உத்ஸவத்‌ 
திற்காக ஸ்வாமி எம்பெருமானார்‌ உத்ஸ 
வத்திற்கு முன்னாள்‌ பிற்பகலில்‌ ஈல்ல 
வேளையில்‌ மஞ்சத்திற்கு எழும்தருளூவர்‌. 
எழுந்தருளியவுடன்‌ பரம்பரை தர்மகர்த்‌ 
தாவும்‌ முதல்‌ தீர்த்த. மரியாதைக்குரிய 
வருமான ஸ்ரீமத்‌ பரமஹம்ஸ எதிராஐ 
ஜீயர்‌ ஸ்வாமிகள்‌ உபகாரங்களோடு வந்து 
ஸேவித்து மங்களாசாஸனம்‌ செய்து மரி 
யாதை பெறுவர்‌. பிறகு ஸ்ரீ எம்பார்ஜீயர்‌ 
ஸ்வாமிகளும்‌ மற்றும்‌ ஸ்ரீவைஷ்ணவ 
கோஷ்டியார்கள்‌ எல்லோரும்‌ அருகே 
வந்து ஸேவிப்பர்கள்‌. நிர்விக்னமாக 
உத்ஸவம்‌ கண்டருளவேணும்‌ என்று 
மங்களாசாஸனம்‌ செய்வர்‌. 


உத்ஸவ இரமங்கள்‌ 

இனமும்‌ பீன்மாலை 3 மணிக்கு விச்‌ 
வரூபமாகத்‌ திருவாராதனம்‌ கண்டருளித்‌ 
இருப்பாவை ஸேலையாக, கோஷ்டிக்குத்‌ 
இர்த்தமானவுடன்‌ கோடைகால உப 
சாரார்த்தமாகத்‌ திருமேனியின்‌ பின்புறத்‌ 
இலும்‌ இருப்புஜங்களிலும்‌ சந்தன காப்புச்‌ 
சாத்தித்‌ இருவாபரணங்களோடு இரு 
மாலையும்‌ சாத்தப்பெற்று அலங்காரமாக 
எழுந்தருளியிருக்கும்‌ ஸ்வாமி, ஜீயரும்‌ 


91 


கோஷ்டியாரும்‌ “விஜயிபவ ஐய விஜயீபவ 
என்று முழக்கமிட கைப்பலகையில்‌: 
ஸ்ரீவைஷ்ணவர்கள்‌ எழுந்தருளப்‌ பண்ணப்‌ 
புறப்பாடு கண்டருளுவர்‌, இப்படி 
ஸ்வாமி மிகவும்‌ கம்பீரமாக வாத்யங்கள்‌ 
முழங்க எழுந்தருளும்‌ காட்சி “ஸ்ரீ ஆண்‌ 
டாளுடைய”' மாரிமலை முழைஞ்சில்‌ மன்‌ 
னிச்‌ கிடந்துறங்கும்‌ சீரிய சிங்கம்‌ அறிவுற்‌ 
அத்‌ தீவிழித்‌து” என்னும்‌ திருப்பாசுரத்‌ 
தை நினைவுபடுத்தும்‌. 
ஸ்வாமி படியிறங்கி காலடி எழும்‌ 
தருளியவுடன்‌ ஸ்ரீ ஆதிகேசவப்பெருமாள்‌ 
ஸந்நிதிக்கு முன்பே ஊஞ்சல்‌ உபசார 
மாகிப்‌ படியமுது செய்வர்‌: பின்பு கைத்‌ 
தாளத்திற்கு ஏற்ப அசைந்து ஈடையிட்டு 
ஸ்ரீ ஆளவந்தார்‌ இருக்கச்‌சிம்பிவாசல்‌ 
களிலே பலகையிட்டு எழுந்தருளி உபசார 
மாகும்‌. உடனே புறப்பட்டு ஸ்ரீ வேதாந்‌ 
தாசார்யர்‌ ஸந்நிதிக்குச்‌ சற்றே முன்பாக 
எழுந்தருளும்போ.து ஸ்ரீமணவாள மாமுனி' 
கள்‌ அருளிச்செய்த எதிராஜவிம்சதி தொ 
_ங்கிஐயவிஜயீபவ ஜயவிஜயீபவ' என்று: 
ல வொரு ச்லோகத்தின்‌ பின்பு ஸேவிக்‌ 
கப்‌ பெற்றுத்‌ தங்க மண்டபத்துக்கு எழும்‌. 
தருளுவர்‌. அங்குப்‌ படியமுது செய்து. 
மீண்டும்‌ புறப்பட்டுத்‌ தாயார்‌ ஸந்நிதிக்கு. 
நேரே படி.யி.றக்கமாகி 32 கால்‌ மண்டத்‌ 
தில்‌ (ஸ்ரீரங்க காராயணஜீயர்‌ பட்டத்தை. 
அலங்கரித்திருந்த ஸ்ரீ உ. வே. தேசூர்‌: 
வாதாச்சார்‌ ஸ்வாமி கட்டிய மண்டபம்‌). 
பத்தி உலாத்தலாக ஸ்ரீ எதிராஜ நாதவல்‌: 
லித்‌ தாயாரிடமிருந்‌.து பஹீமானம்பெற்று 
ஊஞ்சலாகிப்‌ பெருுடையோடு ஸ்ரீ சக்கர 
வர்.த்தித்‌ திருமகன்‌ ஸந்நிதிக்‌ கெழுந்தருளி 


மங்களாசாஸனமாகும்‌. அங்கு யதி 
ராஜ விம்சதி ஸ்தோத்திர சாற்று 
மாகும்‌. 


பிறகு ஊஞ்சலாகி வையம்‌ போற்றும்‌ 
ஓய்யார ஈடை கண்டருளுவர்‌. மூன்று 
முறை தாளங்களுக்கும்‌ மேளங்களுக்கும்‌ 

















ஏற்ப நடக்கும்‌ இவ்வொய்யார நடையழ 
கைக்காண ஆயிரக்கணக்கில்‌ மக்கள்‌ 
குழுமியிருப்பர்‌. பின்பு கோபுர வாசலுக்கு 
எழுந்தருளி வாகன மண்டபம்‌ சேர்ந்து 
உத்ஸவ முறைப்படி தங்கப்‌ பல்லக்கு 
அல்லது வாகனங்களில்‌ புறப்பாடு கண்‌ 
டருளுவர்‌. பெரியவீதிகளிலும்‌ உள்வீதி 
களிலும்‌ இடையறாது வேத அத்யாபக 
கோஷ்டியினர்‌ வேதங்களையும்‌ திவ்விய 
பிரபந்த ஸேவைகளையும்‌ ஸேவித்து 
வருவர்‌, நூற்றுக்கால்‌ மண்டபத்தில்‌ 
இயல்‌ சாற்றும்‌ வேதச்‌ சாற்றும்‌ தினமும்‌ 
இரண்டு வேக£களிலும்‌ ஈடைபெறும்‌. 


இருமஞ்சன அழகு 

கமருகந்த இருமேனி ஸெளத்தர்யங்‌ 
களையெல்லாம்‌ கொள்க கொள்ளலாம்படி 
காஷாயமணிர்‌ து சிகாயக்னோபவீதங்‌ 
களோடும்‌ த்ரிகண்டத்துடனும்‌ ரிய 
தோர்‌ நிதியாய்‌ ஸேவை ஸாதிக்கும்‌ 
ஸ்வாமியின்‌ ஸ்மிதமான முகாரவிந்தத்தை 
யும்‌ காருண்யமே வடிவெடுத்த திருக்கண்‌ 
களையும்‌ கோலரீள்‌ கொடி தூக்கின்‌ கை 
யும்‌ திய்ய ஊர்த்துவ புண்டரத்தையும்‌ 
கண்டுகளிக்கக்‌ கோடிகண்களும்‌ பேதா, 
பெரிய இருமஞ்சனமா ஈரவாை [ம 
டும்‌ இருத்துமாயோடும்‌ அடியார்ககர்‌ வச 
கரிக்கும்‌ அழகை வருணிக்க ஆயிரம்‌ டாப்‌ 
படைத்த ஆதிசேஷனாலும்‌ முடியாது: 
இப்படித்‌ * திருமஞ்சனம்‌ கண்டருளி, 
கோவ்டியாருக்கு ஈரவாடை தீர்த்தமான 
வுடன்‌ திருமண்காப்பு வைபவம்‌ நடக்கும்‌: 
அர்ச்சகர்‌, ஸ்வாமி மேல்‌ மூச்சுக்‌ காற்றுப்‌ 
வ்டாதபடி இருப்பரிவட்டத்தால்‌ வாய்‌ 
மூக்கு முதலியவைகக£க்‌ கட்டி மறைத்துக்‌ 
கொண்டு பரிசாரகர்‌ கைவிளக்கு ஸமர்ப்‌ 
பிக்க சாத்துப்படி ஸ்வாமி கண்ணாடி 
காட்ட அர்ச்சகர்‌ திருமண்காப்பு ஸமர்ப்‌ 
பிப்பர்‌. அப்போது ஸ்வாமிக்கு உயர்ந்த 
இவ்யதேசங்களிலிரும்‌ து வந்திருந்த பட்‌ 
டுப்‌ யவித்திரங்களும்‌ ஸகல: எம்பெருமான்‌ 
கஞ்டைய அபயஹஸ்தாதி பஹுமரனங்‌ 








களும்‌ ஆகும்‌. பிறகு ஆதிகேசவப்பெரு. 
மாளிடமிருக்‌து திருமாலை ப்ரஸாதமாக 
வரும்‌ .எல்லாம்‌ ஸமர்ப்பித்தான பின்பு 
இனிப்பு அமுது செய்து கோ ஷ்டியாருக்கு 
விரியோகமாகும்‌. 


இருமண்காப்பு ஸமர்ப்பிக்கும்‌ போது 
ஸ்ரீ சைலேசேத்யா இ தனியன்‌ ஸேவிக்கப்‌ 
பட்டு உடனே திருப்பாவை ஸேவையா 
கும்‌. பின்பு முதல்‌ உத்ஸவம்‌ முதலாயிரம்‌ 
தொடங்கி ஐச்தாம்‌ உத்ஸவம்‌ முதலாயிரச்‌ 
சாற்று ஆகும்‌. இவ்விதம்‌ பத்து நாட்‌ 
களிலும்‌ முதலாயிரம்‌, பெரிய திருமொழி 
ஆகிய திவ்விய பிரபந்தங்கள்‌ ஸேவிக்கப்‌ 
பெற்று, வீதியில்‌ இயற்பா ஸேவையாகித்‌ 
தினமும்‌ ராத்திரி வேக£யில்‌ கண்ணாடி 
யறை மண்டபத்தில்‌ திருவாய்மொழி. 
ஸேவையாகி நாலாயிர திவ்ய பிரபந்த 
மும்‌ குறைவின்றி முடிக்கப்பெறும்‌. 


நித்யவிபூதி லீலாவிபூதி 

தினமும்‌ மாலை இருப்பாவைசா ற்று 
மறைக்குப்‌ பின்பு கைப்பலகையில்‌ மல்லி 
கை யரும்புகளாலான கொண்டையும்‌ 
கிளிமாலையும்‌ சாத்திக்கொண்டு *பாண்டு” 
வாத்தியங்கள்‌ முழங்க ஸ்வாமி பதினாறு 
கால்‌ மண்டபத்தில்‌ பத்தி உலாத்தலாகி 
நடுவில்‌ ஊஞ்சலும்‌ கண்டருளிப்‌ பின்பு 
உயரமான நான்கு கால்‌ மண்டபத்துக்கு 
எழுந்தருளுவர்‌. அங்கு மித்யவிபூதி லீலா 
விபூதி மங்களாசாஸனம்‌ நடக்கும்‌, முத 
லில்‌ தெற்கே திரும்பி பூலோக வைகுண்ட 
மான திருவரங்கம்‌ நேரக்கி மங்களாசாஸ 
னம்‌ செய்வர்‌. அப்போது ஸ்ரீமத்‌ பரம 
ஹம்ஸ யதிராஜ ஜீயர்‌ சுவாமிகளும்‌ அவ 
குடைய சீடரும்‌ -- துளங்கு மீண்முடி” 
என்ற பாசுரத்தை உரக்க ஸேவித்து 
“உலகமளர்த பொன்னடியே அடைர்‌ 
அய்ந்தேன்‌”' என்று முடித்து மற்றும்‌ பல 
ச்லோகங்களையும்‌ புராண வசனங்களையும்‌. 
லேவீத்து முடித்து. மரியாதை பெறுவர்‌, 
பின்பு வடக்குதிசை கோக்‌ மதுரை 


92 


துவாரகை அயோத்தி சாளக்கிராமம்‌ 
பதிரிகாச்சிரமம்‌ முதலிய வடநாட்டுத்‌ 
இருப்பதிகளுக்கு மங்களாசாஸனமாகும்‌. 
ஸ்ரீ மணவாள மாமுனிகள்‌ அருளிச்செய்த 
ஆர்த்திப்‌ பிரபந்தத்‌ இலிருக்‌,து “சாருவாக 
மத நீறுசெய்து சமணச்‌ செடிக்கனல்‌ 
கொளுத்தியே'” என்று தொடங்கும்‌ பாசு 
ரத்தை ஸேவித்து “வாது செய்த எதிராச 
னர்‌ பெருவீரர்‌ நாளும்‌ மிகவாழியே'' 
என்று பலவாகிய நீச மதங்களை யெல்லாம்‌ 
வாதில்‌ வென்று வெற்றி வாகை குடிய 
எதிராசரை ஜீயர்‌ சுவாமிகள்‌ வாழ்த்தி 
மங்களாசாஸனம்‌ செய்வர்‌. மேலும்‌ ஸ்ரீமர்‌ 
காராயண பரத்வ ப்ரகாசகமான வேத 
உபநிஷத்‌ வாக்கியங்களையும்‌ புராண 
ச்லோகங்களையும்‌ சொல்லிப்‌ போற்றுவர்‌: 
இவ்விதம்‌ மாலையில்‌ இரண்டு இசைகளி 
அம்‌ கண்டருளும்‌ நித்யவியூதி லீலாவிபூதி 
வைபவத்தைத்‌ தினமும்‌ பல்லாயிரக்கணக்‌ 
கில்‌ பக்தர்கள்‌ கண்டு மகிழ்வர்‌. 
கூரேச விஜயம்‌ 

சித்திரை விழாவில்‌ 6 ஆம்‌ இருகாள்‌ 
கூரேச விஜயம்‌ நடைபெறும்‌. ஸ்ரீவைஷ்‌ 
ணவதர்சனத்துக்காகத்‌ தம்முடைய தர்‌ 
சனத்தை (கண்கக£) இழந்த தியாக சீல 
ரான கூரத்தாழ்வானுடைய வைபவத்தை 
விளக்கும்‌ வகையில்‌ இவ்வுத்ஸவம்‌ ஈடை 
பெறும்‌. கூரத்தாழ்வான்‌ காஷாயம்‌* 
இரிதண்டம்‌ சாத்திக்கொண்டு பல்லக்கில்‌ 
எழுந்தருள ஸ்வாமி எம்பெருமானார்‌ 
வெள்ளையாடைகளைச்‌ சாத்திக்கொண்டு 
குதிரை வாகனத்தில்‌ பொழுது விடியுமுன்‌ 
பே மேற்கேயுள்ள டில்லி தோட்டத்திற்கு 
எழுந்தருளூவது கண்ணீர்‌ மலியக்‌ கண்‌ 
கொள்ளாக்‌ காட்சியாகும்‌, ஸ்ரீமர்காரா 
யணனே முழுமுதற்‌ கடவுள்‌; அவனே 
மோக்ஷம்‌ தரவல்லவன்‌ என்பதை 
விளக்கும்‌ வகையில்‌ ஈடைபெறும்‌ இவ்‌ 
விழாவில்‌ ஸ்ரீ எதிராஜ ஜீயர்‌ சுவாமிகள்‌ 
ஸ்வாமி திரு முன்பே கூரேச விஜயம்‌ 


93 





வாசித்துப்‌ பின்பு கோஷ்டி தீர்த்தமா8 
மாலை மரியாதைகளுடனும்‌ சத்திரசாமரங்‌ 
களூடனும்‌ மடத்துக்கு எழுந்தருளிக்‌ 
கைங்கர்யபரர்கக£க்‌ கெளரவிப்பர்‌. 


இருமந்திரார்த்தம்‌. 
ஆசாரியரான திருக்கோட்டியூர்‌ ஈம்பி 
களின்‌ ஆணையையும்மீறி அனை த்துலகமும்‌ 
வாழும்படி திருமந்‌திரார்த்தத்தை உபதே 
சித்த எம்பெருமானருடைய வைபவம்‌ 
விளங்கும்படி 8-ஆம்‌ இருகாள்‌ காலையில்‌ 
நூற்றுக்கால்‌ மண்டபத்தின்‌ மேலே பெரிய 
மேடையில்‌ சேஷவாகனத்தில்‌ ஸ்வாமி எம்‌ 
பெருமானார்‌ எழுந்தருளியிருக்கும்போ து 
ஸ்ரீ எதிராஜ ஜீயர்‌ ஸ்வாமிகள்‌ பரிவாரங்‌ 
களோடு எழுந்தருளித்‌ இருமாலை தருப்பரி 
வட்டம்‌ போர்வையாகிப்‌ பஞ்ச முத்திரை 
பெற்றுத்‌ திருமந்திரார்த்தத்தை வாசித்‌ 
அத்‌ தீர்த்தம்‌ கோஷ்டியாருக்கு ஆன 
டன்‌ ஸ்வாமி காலை புறப்பாடு கண்டரு 
நவர்‌. ஜீயர்‌ ஸ்வாமியும்‌ மரியாதை 
பற்று மடத்துக்கு எழுக்கருளி வெற்றிலை 
பீர்க்கு விியோகிப்பர்‌. 
ஏகாந்த ஸேவை 
4. இனமும்‌ கண்ணாடு அறை மண்டபத்‌ 
தில்‌ திருவாய்மொழி ஸேவையாகிக்‌ கோஷ்‌ 
டியாருக்குத்‌ தீர்த்த ப்ரஸாதங்கள்‌ ஆன. 
வுடன்‌ ஸ்வரமி கைப்பலமையில்‌ நிதான 
மாக எழுந்தருளூவர்‌. பலிபீடம்‌ த்வஜஸ்‌ 
தம்பம்‌ ஆகிய இடங்களில்‌ எழுந்தருளும்‌ 
போது சங்கராதி மதங்களையும்‌, மத்வ 
மதத்தையும்‌ கண்டித்து விசிஷ்டாத்வைத 
மதத்தை நிர்த்தாரணம்‌ பண்ணின வைப 
வங்களையொட்டிய எச்சரிகைகள்‌ முழங்க 
அழகாக எழுந்தருளுவர்‌. ஈல்ல நாதசுர 
இசையோடு படியேற்றம்‌ கண்டருளுவர்‌, 
ஒவ்வொரு படியிலும்‌ தெற்கிலும்‌ வடக்‌ 
இலும்‌ திரும்பி கற்பூர ஹாரத்தி பெறுவது 
பரம போக்கியமாகும்‌. படியேற்றமாகி 
மிகவும்‌ வேகமாக உள்ளே யெழுந்தருளி 











உட்பிரகாரத்தில்‌ ஒவ்வொரு ஸக்நிதியிலும்‌ 
பஹுமானமாக மஞ்சத்திற்கு எழுந்தரு 
ளட முன்பு ஸ்ரீ ஆதிகேசவப்‌ பெருமாளிட 
மிருந்து மாலை சடாரிபஹுமானமாகும்‌. 
அப்போது புண்டரீகாக்னான பெருமா 
னுடைய திருக்கண்களின்‌ அழகை வரு 
ணித்து எம்பெருமானார்‌ ஸ்ரீ பாஷ்யத்தில்‌ 
அருளிய வாசகங்களாலே பெருமாள்‌ மங்‌ 
களாசரஸனம்‌ செய்யப்‌ பெறுவர்‌. பின்பு 
ஸ்வாமி ஸந்றிதிக்குள்‌ மணிக்கதவு தாண்டி 
யெழுர்‌ தருளி அடியார்களை நோக்கி அருள்‌ 
பொழியும்போது “அப்பனுக்குச்‌ சங்காழி 
அளித்துகந்திட்ட தேவா” என்று எச்‌ 
சரிகை கூறி முடிப்பர்‌. உடனே திருக்‌ 
காப்பு சாத்தப்பெறும்‌. 
சாற்று மறை 

சித்திரையில்‌ செய்ய திருவாதிரையில்‌ 
ஸ்வாமி காலை தங்கப்‌ பல்லக்கில்‌ புறப்பாடு 
கண்டருளி வாகன மண்டபம்‌ எழுந்தரு 
ளியவுடன்‌ சாத்துப்‌ படிகளைந்து, 
வெறும்‌ திருமேனியுடன்‌ அப்போது 
தரித்த திருக்குழக்தை போன்று கைப்பல 
கையில்‌ அவதார ஸ்தலமான உள்‌ மண்ட 
பத்துக்கு எழுந்தருளிப்‌ புஷ்ப ஊஞ்சலில்‌ 


சங்கில்‌ பாலமுது செய்வர்‌. ப 

பின்பு ஸ்தபன மண்டபத்தில்‌ உத்‌ 
அங்கமான மேடையில்‌ திருமஞ்சன வேதி 
கையிலெழுந்தருளியிருக்கும்போ அ ஸ்ரீய்தி 


ராஜ ஜீயர்‌ சுவாமிகளால்‌ தொடங்கப்‌ 
பெற்று ஸ்ரீவைஷ்ணவ கோஷ்டியார்‌ 
பெரியமிடற்றோசையோடே எம்பெரு 


மானார்‌ இருவரங்கத்தில்‌ பங்குனி உத்தரத்‌ 
'இருநாளிலே அருளிச்செய்த சரணாகதி கத்‌ 
யம்‌ ஸ்ரீரங்கத்யம்‌ ஸ்ரீ வைகுண்டகத்யம்‌ 
என்னும்‌ கத்யத்ரயத்தையும்‌ ஸேவிப்‌ 
பர்‌. அதன்‌ பின்‌ தயிர்‌ பால்‌ திருமஞ்சன 
மாகிச்‌ சந்தனகாப்புத்‌ திருமஞ்சனமும்‌ 
கண்டருளி ஈரவாடை தீர்த்தமாகும்‌ (எம்‌ 
பெருமானார்‌ சாத்திக்களைந்த காஷாயத்தா 
லேயே பிழியப்பட்டு எல்லோருக்கும்‌ 
தீர்த்தமாகும்‌) பின்‌ திருமண்‌ காப்பு கண்‌ 
டருஞம்‌ முன்‌ திவ்விய தேசங்களின்‌ பட்‌ 
டுப்‌ பவித்திரங்களைச்‌ சாத்திக்‌ கொள்வர்‌. 
தருமண்காப்பு ஆனவுடன்‌ ஸகல திவ்விய 
தேசத்து ப்ரஸாதங்களான அபய ஹஸ்‌ 
தாதி சந்தனப்‌ படிவங்களை ஸ்வாமி இருக்‌ 


94 


கண்களிலும்‌ திருமுடியிலும்‌ ஒத்தித்‌ திருப்‌” 
பக்‌ குடையில்‌ எழுந்தருளப்‌ 'பண்ணுவர்‌. 
அப்போது திருப்பாவை, யதிராஜ விம்சதி 
முதலியவைகள்‌ ஸேவிக்கப்பெற்றுக்‌ கண்‌ 
னாடியறைக்கு எழுந்தருளுவர்‌. பின்பு 
ஸர்வாபரணங்களுடன்‌ கைப்பலகையில்‌ 
எழுந்தருளி இரவு சுமார்‌ 12 மணிக்குமேல்‌ 
பெரிய மங்களகரியில்‌ விசேஷித்துத்‌ 
தயாரிக்கப்பெற்ற பெரிய சாத்துமறை 
மாலைகளைச்‌ சாத்திக்கொண்டு இருமருங்‌ 
இலும்‌ பச்சை வர்ணக்‌ கிளிகளும்‌ மா லையை 
அலங்கரிக்க 16 சாண்‌ பெரிய குடைகளை 
களோடு வெளிவீதி உள்வீதிப்‌ரதக்ஷி 
ணங்ககாக்‌ கண்டருளி, மறுகாள்‌ காலை 
அவதார ஸ்தல மண்டபத்துக்கு எழுந்‌ 
தருளூவர்‌. இரவு புறப்பாடு ஸ்வாமி மக்‌ 
கள்‌ வெள்ளத்தில்‌ நீந்திச்‌ செல்வது 
போலே இருக்கும்‌. கோஷடியார்‌-ஸ்வாமி 
கள்‌ இரவெல்லாம்‌ கண்வீழித்து ஸ்ரீராமா 
நுசநூற்றந்தாதியைச்‌ ஸேவித்து வருவர்‌ 
கள்‌. பின்னே தொடர்ந்து வேதபாரா 
யணமும்‌ ஈடைபெறும்‌. 

நூற்றுக்கால்‌ மண்டபத்தில்‌ திருவாய்‌ 
மொழி பத்தாம்‌ பத்து ஸேவையாடிச்‌ 
சாற்று மறையாகும்‌.அப்போ து ஸ்ரீபெரும்‌ 
பூதூர்‌ ஸ்ரீ ஆதிகேசவப்‌ பெருமாள்‌ மரி 
யாதையும்‌ கோயில்‌ திருமலை பெருமாள்‌ 
கோயில்‌ முதலான ஸகல இவ்விய தேசங்‌ 
களிலிருந்‌தும்‌ வந்துள்ள மரியாதைகளும்‌ 
ஸ்வாமிக்கு ஸமர்ப்பிக்கப்படும்‌. 
உடனே ஸ்ரீ மணவாள மாமுனிகள்‌ உப 
ரத்தினமாலையில்‌ ஸ்வாமி விஷயமாக அரு 
ளிச்செய்துள்ள திருகாள்‌ பாட்டுக்களையும்‌ 
மற்றும்‌ வழக்கமான வாழி திருநாமங்களை 
யும்‌ இரண்டு முறை கோஷ்டியார்‌. 
ஸேவித்தது “ஸ்ரீமாந்‌ இளையாழ்வார்‌ வர்தரு 
ளிய நாள்‌ திருவாதிரை நாளே'' என்று 
வாழ்த்தி முடிப்பர்‌. 


கந்தபொடி உற்சவம்‌ 

தீர்த்த ப்ரஸா தங்கள்‌ விரியோகமான 
வுடன்‌ எம்பெருமானாருக்கு மங்களார்த்த 
மாகவும்‌, கண்ணெச்சிலாகிய த்ருஷ்டி. 
நீங்கவும்‌ கக்தபொடி என்னும்‌ வாசனைப்‌ 
பொடியைத்‌ திருமேனியில்‌ ஸமர்ப்பித்த 
வுடன்‌ மங்களகிரியிலேயே உள்மாடவீதி 


ப்ரதக்ஷணமாக எழுந்தருளி, கோபுரவாயி 
லில்‌ அனைத்து இவ்ய தேசங்களையும்‌ மங்‌ 
ளாசாஸனம்‌ செய்யும்‌ கிரமத்தில்‌ மும்‌ 
முறை மண்டபப்‌ பிரதகூஷணமாக& உள்ளே 
படியேறி மணிக்கதவுக்குள்‌. எழுந்தருளி 
ஈம்மாழ்வார்‌ முதலியவர்களின்‌ பஹு 
மானங்களைப்‌ பெற்று ஆண்டாள்‌ சந்நி 
இக்கு எழுந்தருளுவர்‌. பின்‌ பெரிய மாலை 
முதலியவைகளை யெல்லாம்‌ கரந்து 
வெறும்‌ திருமேனியோடு விச்ராந்தியாக 
எழுந்தருளியிருப்பர்‌. அன்று ஆண்டாள்‌ ' 
ஸர்கிதிமுன்பே வேதச்சாற்று ஆகும்‌. 
அர்த ஒருநாள்‌ மட்டுமே வேதபாராயண 
கோஷ்டியாருக்கு முதலியாண்டான்‌ 
ஸாதிக்கப்பெறும்‌. திருத்தேர்‌. சாற்று 
மறை, கந்தப்பொடி ஆகிய உத்ஸவங்‌ 
களில்‌ பல்லாயிரக்கணக்கில்‌ பக்தர்கள்‌ 
கூடி 'எதிராசா எதிராசா' என்று விளித்து 
வழிபடும்‌ காட்சியைக்‌ காணக்கண்‌ பல 
கோடி வேண்டும்‌. பின்பு ஸ்ரீ திராஜ 
இயர்‌ ஸ்வாமிகள்‌ தர்மகர்த்தாக்கள்‌ உபய 
காரர்கள்‌ ஆகியவர்களுக்கு மரியாதையாக 
உத்ஸவம்‌ மங்களகரமாக முடிவுபெறும்‌. 


உத்ஸவங்களும்‌ கோஷ்டி வைபவங்களும்‌ 

சித்திரைத்‌ திருவாதிரையில்‌ ஸ்வாமி 
சாற்றுமறைக்குப்பின்‌ அனர்தஸரஸ்‌ 
என்னும்‌ புண்ணிய தீர்த்தத்தில்‌ தெப்‌ 
போற்சவம்‌ நடைபெறும்‌. வைகாசியில்‌ 
நம்மாழ்வார்‌ உத்ஸவமும்‌, முதல்‌ திரு 
நக்ஷத்திரம்‌ என்ற முறையில்‌ திருவா 
திரைத்‌ திருநாளில்‌ சத கலச திருமஞ்சன 
மும்‌ நடைபெறும்‌. ஆனி ஆடியில்‌ கோடை 
யுற்சவமும்‌. வசந்த உற்சவமும்‌ பெரியாழ்‌ 
வார்‌ உற்சவமும்‌, ஸ்ரீ ஆண்டாள்‌ உற்சவ 
மும்‌ மிக விசேடமானவை. ஆவணியில்‌ 
பவித்ரோத்ஸவம்‌ மிகவும்‌ வைதிக முறை 
யில்‌ நடைபெறும்‌. வேத பாராயணம்‌ 
முழுவதும்‌ நடக்கும்‌- திவ்விய பிரபந்த 
ஸேவைகளும்‌ ஸ்ரீபாஷ்ய படனமும்‌ மற்‌ 
றும்‌ ஸ்ரீ ராமாயணம்‌ ஸ்ரீ விஷ்ணுபுராணம்‌ 
ஸ்ரீ பாகவதம்‌ போன்ற புனிதக்ரந்தங்கள்‌ 
வாசிக்கப்பெறும்‌. புரட்டாசியில்‌ ஸ்ரீ எதி 


95 


ராஜ காதவல்லித்தாயார்‌ நவராத்திரி உத்‌ 
ஸவமும்‌, ஐப்பசியில்‌ முதலாழ்வார்கள்‌, 
பிள்‌ னலோகாசாரியர்‌ ஸீமணவாள மா 
முனிகள்‌ உத்ஸவங்களும்‌ மிகவும்‌ விசேட 
மாக ஈடைபெறும்‌. ஸ்ரீமணவாள மாமுனி 
கள்‌ உத்ஸவத்தின்போது நாலாயிர 
திவ்விய பிரபந்த ஸேவை மிகவும்‌ நிதான 
மாகவும்‌ பரம போக்யமாசவுமிருக்கும்‌- 
கார்த்திகையில்‌ திருமங்கையாழ்வார்‌ உற்‌ 
சவமும்‌ திருப்பாணாழ்வார்‌ சாற்‌ றுமறையும்‌ 
மிக விசேஷம்‌ வாய்ந்தவை, மார்கழியில்‌ 
ஆண்டாள்‌ நீராட்ட உத்ஸவமும்‌, தொண்‌ 
டரடிப்‌ பொடிகள்‌ சாற்றுமறையும்‌ தன 
மும்‌ மணவிரும்‌ துடன்‌ சிறப்புவாய்ச்‌ தவை: 
தை மாதத்தில்‌ குரு புஷ்ய உத்ஸவமும்‌ 
திருமழிசையாழ்வார்‌ சாற்றுமறையும்‌, 
கூரத்தாழ்வான்‌ சாற்றுமறையும்‌, மாசி 
யில்‌ மகவுத்ஸவம்‌, குலசேகரர்‌ சாற்று 
மறையும்‌ திருக்கச்சிநம்பிகள்‌ உத்ஸவமும்‌ 
முக்கியமானவை. பங்குனியில்‌ பங்குனி 
உத்தர உத்ஸவமும்‌ கத்யத்ரய கோஷ்டியும்‌ 
மிகச்‌ இறப்பு வாய்ந்தவை. எம்பெருமா 
னார்‌ தாயார்‌ ஸந்நிதிக்குள்ளேயே திவ்விய 
தம்பதிகளின்‌ சேர்த்‌ தியிலே- திருவடி 
வர்ரங்களிலே விண்ணப்பிப்பதுபோல்‌ 
எழுந்தருளியிருக்‌து கத்யத்ரயம்‌ ஸேவிக்‌ 
கப்பெறும்‌. சித்திரையில்‌ ஸ்ரீ ஆதிகேசவப்‌ 
பெருமாள்‌ கண்டருளும்‌ பிரம்மோற்சவம்‌ 
மிகவும்‌ சிறப்புவாய்ந்தது. இப்படியாக, 
நாளும்‌ மலிவிழாவளமும்‌ சிறக்கும்‌ 
ஸ்ரீபெரும்பூ தூரில்‌ வேத அத்யரபக 
கோஷ்டியினர்‌ சதுஸ்‌ சாஸ்த்திர வித்வான்‌ 
களாகவும்‌ ஸ்ரீபா ஷ்ய பகவத்‌ விஷயா இகாரி 
களாகவும்‌ ரகஸ்ய க்ரந்தங்களில்‌ நிஷ்ணா 
தர்களா கவும்‌ விளங்கிக்‌ கைங்கர்யங்களைச்‌ 
செய்துவந்தார்கள்‌ என்‌ ற பெருமைமிக்க 
வாசகங்களோடு அடியேன்‌ தலைக்‌ 
கட்டுகிறேன்‌. 
“வாழி எதிராசன்‌ வாழி எதிராசன்‌ 
வாழி எதிராசனென வாழ்த்துவார்‌-- 
வாழியென 
ம்த்துவார்‌ வாழியென வாழ்த்துவார்‌ 
கித்‌ அவம்‌ வாத்‌ 'தனினையில்‌ 
தாழ்த்துவார்‌ விண்ணோர்‌ தலை”: 

















அருளிச்‌ செயலும்‌ அருளாளனும்‌ 
ஐகதாசார்ய ஸிம்ஹாஸனாதிபதி மஹாமஹிமோபரத்யாய மஹாவித்வான்‌ 
ஸ்ரீ காஞ்ச ப்ரதிவாதிபயங்கரம்‌ அண்ணங்கராசாரியர்‌. 


தேவப்பெருமாளையும்‌ திவ்ய ப்ரபம்‌ 
தத்தையும பற்றி ஒரு வியாஸம்‌ மலரில்‌ 
வெளியிட வேணுமென்று விரும்பியிரும்‌ 
தார்‌, சபையின்‌ காரியதரிசியான ஸ்ரீமான்‌ 
உ. வே. 6 பார்த்தசாரதி ஐயங்கார்‌ 
ஸ்வாமி, தேவப்‌ பெருமாளுடைய வைப 
வம்‌ பற்றியும்‌, அருளிச்செயல்‌ கோஷ்டி 
வ்யவஹாரங்கள்‌ பற்றியும்‌ பல முறையும்‌ 
யலபாஷைகளிலும்‌ எழுதி வெளியிட்டிருக்‌ 
கிறேன்‌. அவற்றின்‌ சாரமாக இக்கட்டுரை 
யைக்‌ கொண்மின்‌. 

இருவல்லிக்கேணிக்கு ப்‌ரஹ்மோ த்ஸவ 
ஸேவார்த்தமாகப்‌ பலகால்‌ (இளமைப்‌ 
பருவத்தில்‌) விடைகொண்ட துண்டு: வேத 
இவ்ய ப்ரபந்த கோஷ்டியின்‌ அதுபவம்‌ 
“ நெஞ்சுள்ளும்‌ நீங்காவே. '* வேத 
வேதாந்த வர்த்தினி ஸபைக்குப்‌ பல்கால்‌: 
பரீக்ஷ்யனாகவும்‌ பரீக்ஷகனாகவும்‌ இருந்த 
அண்டு. அக்காலத்தில்‌ கைங்கர்ய நிரம்‌ 
தரர்களாயிருந்தஆவி. ௩. ஸ்வாமி, வை.மு. 
கோ. ஸ்வாமி போன்ற பல பெரியோர்‌ 
களுடன்‌ ரெருங்கிப்பழகியிருக்கிறேன்‌. தற்‌ 
போது ஜ்ஞான சல வயோவ்ருத்தராக 
எழுந்தருளியிருக்கும்‌ ஸ்ரீமான்‌ ௨. வே. 
தேசூர்‌ ஸ்ரீநிவாஸ வரதாசார்ய ஸ்வாமி 
யரமஸ்கிக்தர்‌. 


பலகாலம்‌ அத்யாபக ஸபையின்‌ 
காரியதரிசியாக விளங்கிய ஸ்ரீமான்‌ உ.வே. 
காவல்‌ கழனி அனந்தாசார்ய ஸ்வாமி அடி. 
யேனுக்குப்‌ பரமாப்தர்‌. அவருக்குப்‌ பிறகு 
அப்பொறுப்பை ஏற்று மிகச்‌ சிறந்த 
முறையில்‌ அதை நிறைவேற்றி வரும்‌ 


அடியேன்‌ மூலம்‌ பலமுறை வேதவேதாந்த- 
வர்த்தினி பரிசுகள்‌ வாங்கின ஸ்ரீமான்‌ 
உ. வே. 0. பார்த்தசாரதி ஐயங்கார்‌ 
ஸ்வாமியும்‌ மற்ற அங்கத்தினர்களும்‌ பல 
ஆண்டுகள்‌ தொண்டு பூண்ட முத முண்ண 
அருளுமாறு அஞ்சுவையமுதம்‌ அன்ற. 
ளித்தானைத்‌ திருவல்லிக்கேணி நின்றானை 
இறைஞ்சுகிறேன்‌. 


ஆழ்வார்கள்‌ வாழி அருளிச்செயல்‌. 
வாழி 

தாழ்வாதுமில்‌ குரவர்‌ தாம்வாழி-- 
ஏழ்பாரும்‌ 

உய்ய வவர்க ளுரைத்தவைகள்‌ தாம்‌ 
வாழி 


செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. 


பஞ்சாயுத.தரனான எம்பெருமான்‌ 
பஞ்ச ப்ரகார விசிஷ்டனாக சாஸ்த்ரங்‌ 
களில்‌ கூறப்படுகிறான்‌. பரவ்யூஹவிபவ 
அந்தர்யாமி அர்ச்சாவதாரங்கள்‌ என்னு 
மிவை பஞ்ச ப்ரகாரங்களென்று ப்ரஸித்‌. 
தம்‌. ப்ரமேயங்களில்‌ தலையான எம்பெரு 
மான்‌ தன்னை இங்ஙனே ஐந்து வகையாக 
வகுத்துக்‌ கொண்டது போல்‌ ப்‌. ரமாணங்‌ 
களில்‌ தலையான வேதமும்‌ இவ்வைந்து 
ப்ரகாரங்களுக்குச்‌ சேரத்‌ தன்னையும்‌ ஐந்‌ 
தாக வகுத்துக்‌ கொண்டது. இதனை 
வீவரிப்போம்‌. 


எம்பெருமான்‌ ஈலமந்த மில்லதோர்‌ 
நாடாம்‌ பரமபதத்தில்‌ எழுந்தருளியிருக்‌ 
கும்‌்நிலை பரத்வம்‌ எனப்படும்‌. திருப்‌ 


96 


பாற்கடலில்‌ வாஸுதேவ ஸங்கர்ஷண 
ப்ரத்யும்க அமிருத்தர்களாகத்‌ தானே வகுப்‌ 
புண்டு நிற்கும்‌ நிலை வ்யூஹம்‌ எனப்படும்‌. 
காகுத்தனாகவும்‌, கண்ணனாகவும்‌, கவின்‌ 
மிகு குறளனாகவும்‌......ஈரட்டில்‌ பிறந்து 
காத்தளித்த நிலை விபவாகாரத்துட்சேரும்‌, 
கரந்தெய்கும்‌ பரந்துளன்‌ என்று யாவரி 
அள்ளும்‌ யாவற்றினுள்ளும்‌ பொலிந்து 
நிற்கும்‌ நிலை அந்தர்யாமித்வம்‌ எனப்படும்‌, 
கோயில்களிலும்‌ இல்லங்களிலும்‌ தமரு 
கந்த தெவ்வுருவம்‌ அவ்வுருவமாய்‌ நிற்கும்‌ 
நிலை அர்ச்சாவதாரம்‌ எனப்படும்‌. 


பரமனான பகவானுடைய பஞ்ச ப்ர 
காரங்களைக்‌ கண்டோம்‌. இனி பரம ப்ர 
மாணமான பழமறையின்‌ பஞ்ச ப்ரகாரங்‌ 
கணைக்‌ காண்போம்‌. 


யச்ச கஞ்சித்‌ ஜகத்‌ யஸ்மிந்‌ 
த்ருச்யதே ச்ரூயதே பிவா 
அந்தர்‌ பஹிங்ச தத்ஸர்வம்‌ 
வ்யாப்ய நாராயண: ஸ்தித; 
போன்றவற்றில்‌ அந்தர்யாமித்வம்‌ வேதத்‌ 
இல்‌ பேசப்பட்டுள்ளது. 


பிதாபுத்ரேண பித்ருமாந்‌ யோநி 
யோரெள 
நா வேதவிந்‌ மநுதே தம்‌ ப்ருஹந்தம்‌ 
போன்ற பல வேதவாக்கியங்கள்‌ எம்பெரு 
மான்‌ பிறர்‌. துலகம்‌ காத்தளிப்பதைப்‌ பேசு 
கின்றன. ஆயினும்‌ வேதம்‌ பரத்வத்‌ 
தையே பரக்கப்‌ பேசுவதென்பதை விசத 
வாக்‌ சிகாமணிகளான ஸ்ரீ மணவாள 
மாமுனிகளின்‌ ஸ்ரீஸுூக்திகொண்டு மூத 
லிப்போம்‌. ஆசார்ய ஹ்ருதய வ்யாக்யா 
னத்தில்‌ (சூர்ணை 70) “£...க்ஷயந்த மஸ்ய 
ரஐஜஸ: பராகே' *ஆதித்யவர்ணம்‌ தமஸ: 
பரஸ்தாத்‌' தத்‌ விஷ்ணோ : பரமம்‌ பதம்‌ 
ஸதா பச்யரக்திஸூரய: யோ வேத நிஹி 
தம்‌ குஹாயாம்‌ பரமே வ்யோமச்‌, ஸோச்‌ 
அதே ஸர்வாச்‌ காமாக்‌ ஸஹ ப்ரஹ்மணா 
விபச்சித: இத்யாதிகளாலே பல வீடங்‌ 


13 


களிலும்‌ ஈச்வரனுடைய பராவஸ்த்தை 
யை ப்ரதிபாதிக்கையாலே பரத்வத்திலே 
நோக்காய்‌” (2) அப்பெருமானுடைய 
வியூகநிலையில்‌ குணம்‌ முதலியவற்றைப்‌ 
பேசுவதற்காக வேதமே ஸ்ரீ பாஞ்சராத்ர 
மாக வடிவெடுத்ததாகையாலே பகவா 
அடைய வ்யூஹாவஸ்தைக்குச்‌ சேர்ந்த 
ப்ரமாண௩ிலை ஸ்ரீபாஞ்சராத்ரம்‌ (3) எம்‌ 
பெருமானுடைய அந்தர்யாமித்வமான து 
அக்னி, வருணன்‌, இந்திரன்‌ முதலான 
தேவதைகள்‌ பக்கலுள்ளது. அவ்வோ 
தேவதைகளக்‌ குறித்‌ து நாம்செய்யும்‌ ௧௬ 
மங்கள்‌ அந்தர்யாமியான எம்பெருமானைச்‌ 
சேருகின்றன என்பது வேதாந்திகளின்‌ 
கொள்கை. ஆகவே எம்பெருமா னுடைய 
அர்தர்யாமித்வம்‌ கர்மாறுஷ்டானத்திற்கு. 
உரியதென்று தேதிற்று. அப்படிப்பட்ட 
கர்மகலாபங்களை விவரிக்க மநுஸ்மிருதி 
முதலான தரும சாஸ்த்ரங்களாக அந்த 
வேதமே அவதரித்த படியாலே, அந்தர்‌ 
யாமித்வத்திற்குச்‌ சேர்ந்த ப்ரமாண நிலை 
ஸ்மிருதிகள்‌. (4) அப்பெருமானுடைய 
மரமக்ருஷ்ணாதி விபவாவதார சேஷ்டிதங்‌ 
களைப்‌ பேசுவதற்காக அந்தவேதமே 
ஸ்ரீராமாயணம்‌, மஹாபாரதம்‌ முதலிய 
இதிஹாஸங்களாக அவிர்ப்பவித்ததாகை 
யாலே எம்பெருமானுடைய விபவத்திழ்‌ 
குச்‌ சேர்ந்தப்ரமாண நில்‌ இதிஹாஸ. 
புராணங்கள்‌. (5) விபவாவதாரங்களால்‌ 
ரக்ஷித்தருளுமெம்பெருமான்‌ அவதாரத்‌ 
திற்குப்‌ பிற்பட்டவர்களும்‌ இழவாதபடி 
மிகவும்‌ ஸூலபனாக அர்ச்சாவதாரமான 
வளவில்‌ அதன்‌ பலவகைப்‌ பெருமையைப்‌ 
பேசுவதற்காக அந்த வேதமே தானும்‌ 
ஸர்வஸுலபமாய்‌ ஸர்வாதிகாரமாகைக்‌ 
குறுப்பாகத்‌ தமிழ்‌ வடிவாய்க்கொண்டு 
ஆழ்வார்கள்‌ பக்கலிலே இருவவதரித்த 
தாகையாலே அர்ச்சைக்குச்சேர்ந்த ப்ர 
மாணமிலை - தஇவ்யப்ரபந்தம்‌. ஸ்ரீராமா 
யண பாராயணம்‌ செய்பவர்கள்‌ யரவரும்‌. 
“வேத வேத்யேபரே பும்ஸி ஜாதே தசர 


97 




















தாத்மஜே, வேத: ப்ராசேதஸாதாஸீத்‌ 
ஸாக்ஷாத்‌ ராமாயணாத்மகா என்கறச்லோ 
கத்தை அநுஸந்தித்து வருவது நிர்வி 
வாதம்‌. வேத ப்ரதிபாத்யனான பரம புரு 
ஷன்‌ சக்ரவர்த்தித்‌ திருமகனாய்‌ அவதரித்த 
வளவில்‌ அபெளருஷேயமான வேதமும்‌ 
ஸ்ரீ வால்மீகி பகவானிடத்தில்‌ நின்றும்‌ 
ஸ்ரீராமாயணமாகத்‌ இருவவதரித்த 
தென்று இந்த ச்லோகத்தில்‌ சொல்லப்‌ 
பட்டுள்ளது: இதைக்கொண்டு ஈம்‌ 
முடைய பூர்வாசார்யர்கள்‌ நிர்வஹித்த 
கட்டையை மாம்‌ ழே. விவரித்தோம்‌- 
ய்ராமாணிகர்கள்‌ இதில்‌ ஸர்தேஹிக்‌ 
கவோ ஆககேபிக்கவோ இடமில்லை. 
பராத்பரனான எம்பெருமானுடைய பரத்‌ 
வப்‌ பெருமைகளை நாம்‌ தெரிந்து கொள்ள 
வேண்டுமானால்‌ வேதத்தைக்கொண்டு 
தெரிம்‌து கொள்ள வேண்டும்‌, அப்பெரு 
மானுடைய வ்யூஹாவஸ்தையில்‌ வீசே 
ங்களைத்‌ தெரிந்து கொள்ளவேண்டுமா 
னால்‌ பாஞ்சராத்ரத்தைக்‌ கொண்டு 
தெரிந்துகொள்ளவேண்டும்‌ விபவாவதார 
வ்ருத்தாந்தங்களைத்‌ தெரிர்‌ துகொள்ள 
வேண்டுமானால்‌ இதிஹாச புராணங்ககாக்‌ 
கொண்டு தெரிந்து கொள்ளவேண்டும்‌, 
அந்தர்யாம்யாராதநரூப கர்மகலாயபங்‌ 
களைப்பற்றித்‌ தெரிந்துகொள்ள வேண்டு 
மானால்‌ மதுஸ்ம்ருதி முதலிய தர்ம சாஸ்த்‌ 
ரங்களைக்கொண்டு தெரிக்துகொள்ள 
வேண்டும்‌. அர்ச்சாவதாரப்‌ பெருமை 
களைத்‌ தெரிந்துகொள்ள வேண்டுமானால்‌ 
ஆழ்வார்களின்‌ திவ்ய ஸுக்திகளாகிய 
திவ்யப்‌ரபந்தங்ககாக்கொண்டே தெரிந்து 
கொள்ளவேண்டும்‌. ஆகவே திவ்ய ப்ரபர்‌ 
அங்கள்‌ அர்ச்சாவதார வேதமென்று குலா 
வப்பட்டு வருகின்றன. உண்மையில்‌, ராம 
ிருஷ்ணாதியவதாரங்களுக்குப்‌ பிற்பட்ட 
வர்களான ஈமக்குத்‌ தஞ்சமான கோயில்‌, 
திருமலை, பெருமாள்‌ கோயில்‌ முதலான 
இவ்ய தேசங்களின்‌ [நூற்றெட்டுத்‌ திருப்‌ 
யதிகளின்‌] அநுபவம்‌ நமக்குத்‌ திவ்யப்‌ர 


பந்தங்களாலல்லது வேறொன்றினாலும்‌ 
ஸாத்யமன்றே. ஆழ்வார்களோ திவ்ய 
ஸரிகள்‌. அவர்கள்‌ பாடின நால்களோ 
திவ்யப்‌ ரபந்தங்கள்‌. அப்பிரபந்தங்களுக்கு 
விஷயமோ திவ்ய தேசங்கள்‌. இப்படி 
எல்லாம்‌ திவ்யமாக அமைந்த அமைப்பு 
அழற்புதமென்பதை யாரறிவார்‌? 


ஆழ்வார்‌ திவ்ய ப்ரபந்தம்‌ அருளிச்‌ 
செய்யாதிருந்தால்‌ விஷ்‌ணுவாலயங்களில்‌ 
நடைபெறும்‌ உத்ஸவங்கள்‌ அந்தோ ! 
அழகிழந்து கடக்குமே. என்று கம்பர்‌ 
தமது சடகோபரக்தாதியில்‌, 


**அந்தமிலா மறையாயிரத்தாழ்ந்த 
வரும்பொருளைச்‌ 


செந்தமிழாகத்‌ இருத்தலனேல்‌ 
நிலத்தேவர்களும்‌ 


தந்தம்‌ விழாவுமழகுமென்னாம்‌. 
தமிழார்கவியின்‌ 
பந்தம்‌ விழாவொழுகும்‌ குருகூர்‌ 
வந்தபண்ணவனே”* 
என்கிற செய்யுளினால்‌ கல்வெட்டாகக்‌ 
கூறினார்‌. 


நூற்றுக்கணக்கான திவ்ய தேசங்கள்‌ 
திகழ்ந்தாலும்‌ '*கோயில்‌ திருமலை, பெரு 
மாள்‌ கோயில்‌” என்று மூன்று திவ்ய 
தேசங்கள்‌ மிக முக்கியமாகக்‌ குலாவப்படு 
இன்றன. ஸ்ரீரங்கம்‌, இருவேங்கடமலை* 
ஸ்ரீகாஞ்சீ என்னுமிவையே கோயில்‌ 
இருமலை, பெருமாள்‌ கோயில்‌ என்று 
ஸம்ப்ரதாய முறையில்‌ வழங்கப்படு 
கின்றன. 

ஸகல திவ்யதேசங்களுக்குள்ளும்‌ இம்‌. 
மூன்று திவ்ய தேசங்களுக்கு விசேஷ 
மான ஏற்றம்‌ எதனாலுண்டாயிற்றென்‌ 
னில்‌: நம்மாழ்வார்‌ தம்முடைய முதற்‌ 


98 


பிரபந்தமான தருவிருத்தத்தில்‌ இம்‌ 
மூன்று திவ்ய தேசங்கக மட்டுமே 
மங்களாசாஸனம்‌ செய்தருளினபடியாலே 
யென்று பெரியோர்‌ கூறுவர்‌. “பொருநீர்த்‌ 
இருவரங்கா வருளாய்‌” (28) என்று 
ஸ்ரீரங்கத்தையும்‌, “பெருமான்‌ மலையோ 
இருவேங்கடமென்‌ று கற்கன்‌ ற வாசகமே” 
(60) என்று திருவேங்கட மலையையும்‌, 
“விண்ணோர்‌ தொழுங்கண்ணன்‌ வெஃகா 
வது” (26) என்று ஸ்ரீகாஞ்சியையும்‌ 
மங்களாசாஸனம்‌ செய்திருப்பது காணத்‌ 
தக்கது. இம்மூன்று இவ்ய தேசங்கள்‌ 
தவிர வேறொரு திவ்ய தேசம்‌ ப்ரதமப்ர 
பந்தமான திருவிருத்தத்‌தில்‌ போற்றப்பட்‌ 
டிலாமையினாலே ஆழ்வார்‌ திருவுள்ளத்‌ 
இனால்‌ இம்மூன்று திவ்ய தேசங்களுக்கே 
முக்கியத்‌ துவம்‌ சொள்ளப்பட்டதென்று 
கொண்டு ஸ்ரீவைஷ்ணவப்‌ பேராசிரியர்கள்‌ 
இவற்றுக்கே தலைமைகொடுத்து வழங்கி 
வருகின்றார்கள்‌. 


மேலே குறித்த மூன்று தலங்களுக்‌ 
குள்ளும்‌ ஸ்ரீகாஞ்சிபுரிக்கே மிகவும்‌ 
ப்ராதான்யம்‌ ப்ரஸித்தி பெற்றுள்ளது. 
அதற்கும்‌ காரணம்‌ ஆழ்வாருடைய 
ஸ்ரீஸூக்தியே. நம்மாழ்வார்‌ முதற்பிரபர்‌ 
தத்தின்‌ முதற்பாட்டிலும்‌ சரமப்ரபந்த 
மான திருவாய்மொழியின்‌ முதற்பாட்டி 
அம்‌ தேவப்பெருமாளையேயன்றோபோற்றி 
யுள்ளார்‌. திருவிருத்தத்தின்‌ முதற்பாட்‌ 
டில்‌ “இமையோர்‌ தலைவா! மெய்ர்நின்‌.று 
கேட்டருளாய்‌”' என்றார்‌. தேவாதிராஜன்‌ 
என்னும்‌ திருராமத்தையே உட்கொண்டு, 
இமையோர்‌ தலைவா! என்றது; திருவாய்‌ 
மொழியின்‌ முதற்பாட்டில்‌ *அமரர்கள தி. 
பதி” யென்றதும்‌ தேவப்பெருமானைத்‌ 
இருவுள்ள த்‌ இற்கொண்டே: ப்ரணதார்த்‌ 
இஹரனென்‌ ற திருநாமத்தையுட்கொண்டு 
“துயர,று சுடரடி.” யென்றுமருளிச்‌ செய்‌ 
தீதி. “ப்ரதம சதகேவீக்ய வரதம்‌” 
என்று வேதாந்தவாசிரியர்‌ வகுத்திருப்‌ 


99 


பதும்‌ இந்த நிர்வாஹத்தை நிலைடடித்‌ 

கரும்‌, 

இத்தலத்தைப்‌ பெருமாள்‌ கோயி 
லென்று வழங்கி வருவது கொண்டும்‌ 
இதன்‌ ப்ராதான்யத்தையுணரலாம்‌. உல 
கில்‌ எல்லா இவ்ய தேசங்களுமே பெரு 
மாள்‌ கோயிலாயிருக்க, இதனை மட்டும்‌ 
பெருமாள்கோயிலென அநரதிகாலமாக 
வழங்கிவருவது குறிக்கொள்ளத்தக்கது. 
சாரிரக மீமாம்ஸை யென்கற ப்ரஹ்ம 
ஸுூத்ரத்திற்குப்‌ பல பாஷ்யங்கள்‌ 
தோன்றியுள்ளன. இதர பாஷ்யங்களை 
சங்கர பாஷ்யமென்றும்‌ மத்வபாஷ்ய 
மென்றும்‌ நீலகண்ட பாஷ்யமென்‌ றும்‌ 
சங்கரகர்த்தாக்களின்‌ பெயரையிட்டு 
வ்யவஹரித்‌து வருகிறார்கள்‌. 

ஸ்வாமி யருளிச்செய்த பாஷ்யத்தை 
மாத்திரம்‌ ராமாதுஐ பாஷ்யமென்னாமல்‌ 
ஸ்ரீபாஷ்ய மென்றே உலகமெல்லாம்‌ 
வழங்கி வருகின்றது. அதுபோலவேயாம்‌ 
இத்தலத்தை மாத்திரம்‌ பெருமாள்‌ கோயி 
லென்பது. 

ப இத்தலத்தெம்பெருமானுக்குத்‌ தேவ 
ராஜன்‌, தேவாதிராஜன்‌ போன்ற பரத்‌ 
00, ல்‌ திருநாமங்கள்‌ பல இருந்‌ 
ம்‌ அருளாளன்‌, பேரருளாளன்‌. 
போன்‌ ற இருநமங்களே நெஞ்சை நீர்ப்‌ 
பண்டமரக்குவன. ஆழ்வார்களுடைய 
ஸ்ரீஸக்திகட்குத்‌ இவ்ய ப்ரபந்தம்‌ என்‌ 
கிற திருநாமத்துடன்‌ “அருளிச்செயல்‌ 
என்கிற வ்யபதேசம்‌ பூர்வாசார்யர்களின்‌ 
காலத்தில்‌ ஏற்பட்டது. அருளாளன்‌ 
அருளிச்செயலில்‌ ஈடுபட்டுள்ளவாற்றை 
இனி விவரிக்கப்‌ புகுகன்றேன்‌. 

இவ்யப்ரபந்த ஸேவை தொடங்கும்‌ 
போது இங்கு முதலில்‌ திருப்பல்லாண்டு 
ஸேவிப்பதன்‌ காரணத்தைப்‌ பெரியோர்‌ 
ஸாதிக்கக்‌ கேட்டதுண்டு. அதாவது 
நம்மாழ்வார்‌ ஒரு பதிகத்திற்குப்‌ பய 
அரைத்துத்‌ தலைக்கட்டுகையில்‌ “உருகா 


















































நிற்பர்‌ நீராயோ' என்றருளிச்‌ செய்தார்‌. 
இது ஆழ்வார்களனைவருடைய ஸ்ரீஸூக்தி 
யின்‌ பொதுவான தன்மையரகவே கொள்‌ 
எப்படும்‌.. இரும்புபோல்‌ வலியநெஞ்சின 
ரையும்‌ உருக்கும்‌ பெருமை வரய்ந்த 
அருளிச்செயல்‌ ஸர்வபூத ஸுஹ்ருத்தான 
அருளாழியம்மானை உருக்காதோ? எனவே 
அப்பெருமான்‌ பரிக்ரஹித்த அர்ச்சைத்‌ 
இருமேனிக்குக்‌ காப்பிடவே திருப்பல்‌ 
லாண்டு தொடங்குவது என்பது ரஸவத்‌ 
தரமானதே. ருஷ்ணனாயிரும்து குழ 
அஇதுகையில்‌ இசையில்‌ மயங்கிய சேத 
நாசேதாங்களில்‌ தானும்‌ ஒருவனாயினன்‌ 
என்பதை ஸ்ரீபராசரபட்டர்‌ தமது ஸ்ரீரங்க 
ராஜஸ்தவத்தில்‌ (உத்தரசதக, 72) “த்வம்‌ 
தேஷு அர்யதமோ பபூவித'' என்று 
காட்டியருளுதிறோர்‌. குழலுக்குக்‌ குழைந்த 
வன்‌ குழலின்‌ மலியச்‌ சொன்ன குலவு 
தமிழ்ப்‌ பாசுரங்களில்‌ ஈடுபட்டுரு.ற்ப 
இல்‌ வியப்பொன்றுமில்லை, ல 


சாதாரணமாக திவ்ய பார்க! 
காலைத்‌ திருவாராதனத்தில்‌ பெரும. 

திருப்பாவை திருச்செவி சாத்தியருளுவது' 
வழக்கம்‌. ஆனால்‌ தேவப்பெருமாள்‌ 

ளிச்செயல்‌ முழுவதும்‌ அடைவே (ப்ரதி 
இனமும்‌ காலைத்‌ இருவாராதனத்தில்‌' 
ஐம்பது ஐம்பது பாசுரங்களாக) திருச்‌ 


செவி சாத்தியருளு£ருர்‌. இவ்வாறாக 
வருஷத்தில்‌ கான்கைந்து ஆவ்ருத்தி 
ப்ராப்தமாகும்‌. 


சஸிகாக்ரேஸரனான பேரருளாளன்‌ 
அருளிச்செயல்‌ கோஷ்டிக்கு ஏற்றம்‌ 


அருளியுள்ளவிதத்தையும்‌ சிறிது தெரிவிக்‌ 
கிறேன்‌. வைகாசி மாதத்தில்‌ நடை 
பெறும்‌ வஸந்தோத்ஸவத்தில்‌ கோஷ்டிக்‌ 
குச்‌ சாத்துப்படியும்‌ வஸந்தமும்‌ விரி 
யோகம்‌ செய்வது வழக்கம்‌. பெருமாள்‌ 
ஸன்னிதி வீதி யெழுக்‌தருளித்‌ திரும்புகை 
யில்‌ திருவடி ஸன்னிதி வாசலில்‌ திவ்ய 
ப்ரபந்த கோஷ்டி தொடங்கும்‌ போது 
தான்‌ அவை விநியோகம்‌ செய்வது நாளைக்‌ 
கும்‌ வழக்கம்‌. வஸக்தோத்ஸவ தீர்த்த 
வாரியன்று மாடவீதிப்‌ புறப்பாடாகை 
யால்‌ அருளிச்செயல்‌ கோஷ்டி தொடக்‌ 
கத்தையொட்டியே இவற்றின்‌ விநியோகம்‌ 
நிகழும்‌. ஸ்ரீஜயக்திக்கு மறுகாள்‌ கண்‌ 
ணன்‌ திருவீதிப்‌ புறப்பாட்டில்‌ எண்‌ 
ணெய்க்‌ காப்பு வி யோகமும்‌ இயல்‌ 
கோஷ்டி தொடங்கும்‌ போதுதான்‌ ஏம்‌ 
பட்டுள்ளது. 


மார்கழித்‌ திங்களில்‌ ஆண்டாள்‌ 
உத்ஸவம்‌ நாலு மாடவீதிப்‌ புறப்பாடு 
பத்துமாளுண்டு. ஆண்டாள்‌ தேவதேவ 
திவ்ய மஹிஷியான பெருமைக்குச்‌ சேரப்‌ 
பீதாம்பரத்தனல்‌ அவகுண்டனங்‌ 
கொண்டே மாடவீதி எழுந்தருள்வ து. 
ஸன்னிதி வீதியின்‌ கோடியில்‌ திருவடி. 
ஸன்னிதி யருகல்‌ இயல்‌ கேர ஷ்டி 
தொடக்கம்‌. இயல்‌ தொடங்கும்‌ 
போது “பிடாத்தை விழவிட்டு அத்யா 
பகர்கட்கு ஸர்வஸ்வதானம்‌ செய்வது” 
என்‌ ற முறையிலே இயலுக்கு மரியாதை 
யாக அவகுண்டனத்தைக்‌ கணைந்துவீடு 
வது என்பது ஸேவிக்கலாகும்‌.. 


100 





அருளிச்செயலும்‌ அண்ணங்கராரியரும்‌ 


ஸ்ரீ உ. வே. கு. அ. அக்காரக்கனி அனந்தாழ்வான்‌. 


திருவல்லிக்கேணி நின்ற கருணையங்‌ 
கடலை வணங்கி வழிபட்டுக்‌ கருங்கடலைக்‌ 
காணச்‌ சென்றேன்‌. கடற்கரையில்‌ காலில்‌ 
ஏதோ ஒன்று குத்தியது. குனிந்து எடுத்‌ 
அப்‌ பார்த்தேன்‌. கிளிஞ்சல்தான்‌ அது. 
உடனே மனக்கடலில்‌ நினைவலைகள்‌ 
பொங்கி எழுந்தன. “கடலே! விலைமதிப்‌ 
பில்லாத இந்தக்‌ கிளிஞ்சல்‌ போன்ற 
வற்றை ஆயிரக்‌ கணக்காக அலைக்கை 
களால்‌ வீசி யெறிகின்றாய்‌. ஆனால்‌ விலை 
மதிக்கவொண்ணாத வெண்‌ முத்துக்களை 
உனக்குள்ளே... உள்ளே.... உள்ளே பாது 
காத்துப்‌ போற்றிக்‌ கொள்கிறாய்‌!''--இவ்‌ 
வாறு நினைக்கையில்‌ மற்றொன்று நினைவில்‌ 
நிழலாடியது. ஸத்ஸம்ப்ரதாயம்‌ என்னும்‌ 
ஸாகரம்‌ வையமெல்லாம்‌ விலையாகத்‌ தக்க 
தொரு நன்முத்தைத்‌ தனக்கென வைத்‌ 
அக்‌ கொள்ளாது ஸம்ஸாரத்துள்ளோர்‌ 
பயன்‌ கொள்ளுமாறு (ஏறக்குறைய ஒரு 
நூறாண்டு) ஈல்கியிருந்தது. அன்றோ ! 
ஆஹா! “இனம்‌ இனத்தோடு சேரும்‌! 
என்பது மெய்யாகி விட்டதே! ஆம்‌ 
ஸ்ரீகாஞ்சி ப்ரதிவாதி பயங்கரம்‌ அண்ணங்‌ 
கராசார்ய ஸ்வாமி என்னும்‌ அந்த முத்து 
“முத்தே மணி மாணிக்கமே" என்று 
போற்றப்பெறும்‌ முகுந்தனாரைச்‌ சேர்ந்து 
விட்டது. 


ஸ்ரீ ஸ்வாமியை முத்தென்றா குறிப்‌ 
பிட்டேன்‌? வைரமாகக்‌ கொள்ளுதல்‌ மிக 
வும்‌ ஏற்கும்‌. பட்டை தீட்டப்பட்டு ஒளி 
ரும்‌ ஒரு பெருவைரம்‌. ஸ்ரீ ஸ்வாமியின்‌ 
ப்ரதிபை பஹுமுகமானதால்‌ வைரம்‌ 
என்றே ஸ்வாமியைக்‌ கொள்ளலாம்‌. 
உபய வேதபாரங்கதராகவும்‌, உபயபாஷா 
.ப்ரவீணராயும்‌, ஸகல பூர்வாசார்ய 
ஸ்தோத்ர ரஹஸ்ய க்ரந்த தத்வ்யாக்யான 


கூடார்த்த தத்வஜ்ஞராகவும்‌, லேகா 
பாஷண சதுரராகவும்‌, ஸகல பூர்வா 
சார்ய ஸமுதாயாவதார பூதராகவும்‌, 


ஸெளசில்ய நிதியாகவும்‌....... எழுந்தருளி 
யிருந்த ஈம்‌ ஸ்வாமியின்‌ பெருமை அடி 
யேன்‌ சிறிய ஞானத்தன்‌ சொல்லும்‌ நீர்த்‌ 
தன்று, ஆயினும்‌ பெரியோர்‌ தம்‌ நிய 
மனத்தையே பற்றாசாகக்‌ கொண்டு திவ்ய 
ப்ரபந்தத்தில்‌ ஸ்வாமியின்‌ ஈடுபாடு பற்றி 
யும்‌ அர்த அருளிச்செயல்‌ தன்ன 
அவர்க்கு நன்கு காட்டிக்‌ கொடுத்த இறம்‌ 
பற்றியும்‌ ஒரு சிறிது அநுபவித்து ஸத்தை 
பெறவெண்ணி எழுதத்‌ தொடங்குகின்‌ 
மேன்‌. 

(பெரிய திருமொழி (5.8.7) வியாக்கி 
யானத்தில்‌ “ ஓதுவாய்மையும்‌ உவனியப்‌ 
பிறப்பும்‌ உனக்கு முன்‌ தந்த அந்தண 
னொருவன்‌ என்றவிடத்து” முற்பட த்வ 
யத்தைக்‌ கேட்டு இதிஹாஸ புராணங்‌ 
களையும்‌ அதிகரித்துப்‌ பரபஷ ப்ரதிகேே 
பத்துக்‌ குடலாக ந்யாய மீமாம்ஸைகளும்‌ 
அதிகரித்துப்போது போக்கும்‌ அருளிச்‌ 
செயலிலேயாம்‌ நம்பிள்ளையைப்போலே” 
என்று வ்யாக்யான சக்ரவர்த்தியாக 
பெரியவாச்சான்பிள்ளை ஸாதித்தருள்‌ 
இறுர்‌. ஜகதாசார்யரான ஈம்பிள்ளைக்கு 
அப்பேராசிரியர்‌ இட்டுள்ள அருமொழி 
கள்‌ ஐகதாசார்ய ஸிம்ஹாஸனாதிபதியான 
நம்‌ ஸ்வாமி திறத்‌.தும்‌ பொருந்‌ துவனவே. 
ஆம்‌! ஆசார்யர்களுடைய காலத்தில்‌, கண்‌ 
ணனெம்பெருமானுக்கு உபாத்யாயராக 
விருந்த ஸாந்தீபினி முனிக்கு ஒப்புமை கூற 
நம்பிள்ளை தக்கவராயிருந்தார்‌ ஈம்காலத்‌ 
இல்‌ ஈம்பிள்ளைக்கு ஈம்‌ ஸ்வாமி ஒப்பாகும்‌ 
தகுதி பெறுகிருர்‌. 


101 





























வல்லரென வல்லவர்‌ 

திவ்ய ப்ரபந்தத்தை அதள்‌ வியாக்க 
யானங்களுடன்‌ வரசோ விதேயமாகக்‌ 
கொண்டவர்‌ நம்‌ ஸ்வாமி. பாசுரத்தின்‌ 
தொடக்கத்தைச்‌ சொல்லி முழுமையாகச்‌ 
சொல்லப்‌ பணித்தாலும்‌ திசைமுகனாகா து 
சொல்பவர்‌ சிலரே. (திசைமுகன்‌ --ஒன்‌ றும்‌ 
தோன்றாது திசை தோறும்‌ கோக்குமவன்‌ 
எனக்‌ கொள்க) ஓர்‌ உண்மை நிகழ்ச்சி 
அடியேன்‌ கேட்ட துண்டு. புகழுகல்லொரு 
வனென்கோவில்‌ பரீக். “பாலென்கோ 
சொல்லப்பா” என்கிறார்‌ பரிக்கர்‌. விடை 
யிறுக்கறான்‌ வித்யார்த்தி: “பரலெங்கோ 
நாலெங்கோ வாத்தியார்‌ எங்கோ நான்‌ 
எங்கோ" கதைம்மை எங்கோகொண்டு 
போய்விடும்‌. போதும்‌ இந்த வ்யதி 
ரேக த்ருஷ்டார்தம்‌. ௩ம்‌ ஸ்வாமி கொடுத்த 
பரீகை அதி விலஆணமான து. திருவல்‌ 
லிக்கேணி வேதவேதாந்த வர்த்தினி ஸபை 
யில்‌ ப£கைஷ. பெரிய வித்வான்‌௧ள்‌!பரீகஷ 
கர்கள்‌. ஈம்‌ ஸ்வாமி இக£ஞர்‌. விடை 
யிறுக்க இகாயாத இக£ஞர்‌. எதிரேபசூர்க்‌ 
கத்தியை வைத்து விட்டு ப்ரதிக்ஞைசெய்‌ 
கிறார்‌. “உடனுக்குடன்‌ விடையி கத்‌ 
தவறினால்‌ இக்‌ கத்தியால்‌ என்‌ “ரவை 
அறுத்துக்கொள்ளக்‌ கடவேன்‌” என்று. 
கத்தி நாவைத்‌ தீட்டிக்‌ கொ டது. 
ஆனால்‌ கேள்விகளைத்‌ தொடர்ந்து 
ஸ்வரமியின்‌ விடைகள்‌ வந்ததும்‌--பாவம்‌ 
அந்தக்‌ கத்தி- தன்னுடைய கூர்மையை 
ஸ்வாமியின்‌ கூர்த்த மதிக்குக்‌ காணிக்கை 
யாக்கிவீட்டுத்‌ தோல்விக்‌ கு வெட்டு 
முகங்‌ காட்டாதே மறைந்து கிடந்தது, 
இதுதான்‌ ஸ்வாமியின்‌ புத்திக்குத்‌ 
தோற்ற கத்தியின்‌ கதை. சில கேள்வி 
கத்தான்‌ பார்ப்போமே. “தொழுது 
முப்போதும்‌" என்னும்‌ பாசுரத்தை 
எழுதிக்‌ காட்டுமாறு பரிக்கர்‌ 
கூறவும்‌, அவர்தம்‌ கருத்தையுணர்ந்‌ து 
அப்பாசுரத்தின்‌ குறிப்பிட்ட பகுதியை 
மட்டும்‌ எழுதிக்‌ காட்டுகிறார்‌ ஸ்வாமி. 


**பார்க்கடல்‌ வண்ணனுக்கே” என்று.. 
அருளிச்செயலில்‌ பலவிடங்களில்‌ பாற்‌: 
கடல்‌ வருகிறது. (“பாற்கடலும்‌ வேங்கட 
மும்‌" முதலியன) க்£ரஸமுத்திரம்‌ என்‌ 
அம்‌ பொருளில்‌ அவ்வாறு வரும்‌. ஆனால்‌ 
ப்ரக்ருத பாசுரத்தில்‌ “பார்‌ சூழ்ந்த கடல்‌ 
போலேயிருக்கிற வடிவை...” என்று 
வியாக்கயொனமாதலால்‌ *பார்க்கடல்‌ * 
என்று எழுதிக்‌ காட்டினார்‌ ஸ்வாமி. 
மற்றொரு கேள்வி. எம்பெருமானுடைய 
கழல்களுக்குக்‌ கமலத்தை ஆழ்வார்கள்‌ 
ஒப்பாக்குவதுண்டு. ஆனால்‌ கமலபந்து 
(கதிரவன்‌) உவமையாக்கப்பட்டிருக்கும்‌ 
பாசுரத்தைக்‌ கூற முடியுமா என்று 
பரிக்கர்‌ கேட்க ஸ்வாமி, “சொல்ல 
மாட்டேன்‌” என்றார்‌. “சொல்லமாட்டேன்‌ 
அடியேன்‌ உன்‌ அளங்கு சோதித்‌ 
இருப்பா தம்‌, எல்லையில்‌ ர்‌ இளஞாயிறு 
இரண்டுபோல்‌ என்னுள்ளவா” (திருவாய்‌: 
மொழி (8-5-5) என்ற பாசுரம்‌ தக்க 
விடையன்றோ. 


திருவல்லிக்கேணி வர்‌ த்தினியில்‌. 
நடந்த இவ்வகையான பரீகைகள்‌ 
அகேகம்‌, அநேகம்‌. 


கவியின்‌ பொருள்‌ தெரியப்‌ பாரினில்‌. 
சொன்னார்‌ 


திருவாய்மொழீயை ஈன்‌ ௮ முதல்‌ தாய்‌ 
சடகோபன்‌; வளர்த்த இதத்‌ தாய்‌ இரா 
மாறுசன்‌. மூன்றாவதாக ஒரு புதுத்‌ 
காயையும்‌ பெற்றது திருவாய்மொழி, 
திருவாய்மொழி என்றது காலாயிரத்.துக்‌ 
கும்‌ உபலக்ஷணமாகக்‌ கொள்க. அருளிச்‌ 
செயலுக்குப்‌ பெருமை சேர்த்தவர்‌ ௩ம்‌ 
ஸ்வாமி. பரமகாருணிகரான பெரியவாச்‌ 
சான்‌ பிள்ளை மூதலாலோர்தம்‌ வியாக்கயா 
னங்கள்‌ உள. ஆயினும்‌ அவை பேரறிஞர்‌ 
கட்கே நிலமாகக்‌ கூடியன. எனவே 
அவற்றை ஆதாரமாகக்‌ கொண்டு ஸ்வாமி 
நல்கிய “இவ்யார்த்த தீபிகை" என்னும்‌ 


102 














உரையாவர்க்கும்‌ ஒருங்கே இன்பம்‌ பயக்கு 
. மதாய்‌ விளங்குவது என்பது அறிஞர்‌ 
கருத்து, “செந்தமிழ்ச்‌ செல்வர்‌” என்‌ 
அம்‌ விருது இதுபற்றியே ஈம்‌ ஸ்வாமியை 
வந்தடைந்தது. ஸ்வாமி அருளிச்செயலை 
அகிலமெங்கும்‌ பரப்பியதை ஒரு கட்டக£க்‌ 
கலித்துறைச்‌ செய்யுளாக்கி விவரிக்க 
விழைகின்றேன்‌. 
**பேரிதழ்‌ நூறுடைப்‌ பங்கயமாம்‌ 
இருவாய்மொழியைச்‌ 
சேரனம்‌ நாத நல்‌ யாமுனராகுவர்‌ 
செப்பிலதன்‌ 
சாரங்கொள்‌ தாமது வாய்‌ வண்டு 
மாமுனி சால்புடையோன்‌ 
சரிளஞாயிறண்ணங்கர்தாம்‌ 
காற்றென்‌ நியம்புவனே'” 
(அண்ணங்கர்‌ அருளந்தாதி 3) 


இதன்‌ கருத்துச்‌ சுருக்கம்‌ வருமாறு: 
தாமரை “நூற்றிதழ்கொள்‌ அரவிந்தம்‌” 
எனப்பெறும்‌. இருவாய்மொழியும்‌ நூறு 
ப.திகங்களாகிய இதழ்ககாக்‌ கொண்ட 


தொரு பங்கய நறுமலரே. அரவிந்தத்தை | 
அன்னங்கள்‌ அடைதல்‌ இயல்பேயன்றோ!!. 


ப்ரமஹம்ஸர்களான ஸ்ரீமந்கா தமுனிகள்‌ 
ஆளவமர்தரர்‌ போன்றோரை அன்ன 
மென்பர்‌ ஆன்றோர்‌. அவர்கள்‌ திருவாய்‌ 
மொழியில்‌ ஈடுபட்டது அனைவரும்‌ அறிர்‌ 
தீதே. தாமரை எனின்‌ வண்டு சேராதோ 
என்னில்‌ கேண்மின்‌. விசதவாக்‌ 
சிகாமணிகளான மணவாளமாமுனிகள்‌ 
வண்டாகக்‌ கொண்டாடப்படுவர்‌. வரவர 
முனி சதகத்தில்‌ மேலும்‌ வண்டு ஸாரத்‌ 
தைக்‌ கிரகிக்கும்‌ தன்மைத்து. தருவாய்‌ 
மொழியின்‌ ஸாரமாகத்‌ திருவாய்மொழி 
நூற்றந்தாதி அருளிச்செய்தமையால்‌ 
வண்டென்னப்‌ பொருத்தம்‌ மிகவுண்டு, 
செங்கமலம்‌ வெங்கதிரோற்கல்லால்‌ 
அலராதே! இத்‌ இருவாய்மொழித்‌ தாம 


ரையை அலர்த்திய அஞ்சுடரோன்‌ யாவன்‌ 
என்னில்‌, “ரரமாதுஜ  இவரகரரே” 
என்னலாம்‌. மலரை அலர்த்துவதாவ து 
உரைகள்‌ ஏற்பட்டு உட்பொருள்‌ விளக்‌ 
கம்‌ ஏற்படுவதைக்‌ குறிக்கும்‌. “எ.இிராசர்‌ 
பேரருளால்‌'' என்றது திருவாய்மொழி 
யின்‌ ஆறுயிரப்படி வியரக்கயானத்துக்கு 
மட்டுமன்றி மற்ற வியாக்கியானங்களுக்‌ 
கும்‌ பொருந்தும்‌. இனி சுவாமியின்‌ 
தொண்டைக்‌ கேண்மினோ “தஇசிதிசி 
மிரபேக்ஷஸ்‌ தாவகேம்‌ விவ்ருண்வந்‌ பரிமள 
மயமந்யோ பாந்தவோ கந்தவாஹ:” என்‌ 
முன்‌ பண்டி தராஜன்‌. மலரின்‌ மணத்தைப்‌ 
பரப்பும்‌ காற்று. ஈம்‌ ஸ்வாமியும்‌ அருளிச்‌ 
செயலின்‌ புகழை வையகமெங்கும்‌ பரப்பி 
யுள்ளார்‌. தமிழிலும்‌ வடமொழியிலும்‌ 
(வடமொழியில்‌ பாதிக்குமேல்‌) ஸ்வாமி 
தாமே உரை வரைந்துள்ளார்‌. இவ்‌ விரு 
மொழி யறியாத பலரும்‌ உய்ய வேண்டி 
ஹிந்தி பாஷையில்‌ ஸ்ரீமான்‌ உ.வே. தி.௮. 
அக்காரக்‌ கனி ஸம்பத்‌ குமாராசாரியர்‌ 
ஸ்வாமி மூலமும்‌, தெலுங்கில்‌ ஸ்ரீமான்கள்‌ 
உ. வே. 11, பக்தவத்ஸலமையங்கார்‌ 
ஸ்வாமி, மற்றும்‌ உ. வே. (880218) இரு 
-வேங்கடராமாநுஜாசார்யஸ்வாமி மூலமும்‌ 


மொழிபெயர்ப்பு செய்வித்து வெளியிட 


டுள்ளார்‌. ஸ்ரீமான்‌ உ.வே. 3. ஸத்யமூர்த்தி 
ஐயங்கார்‌ ஸ்வாமி (திருவாய்மொழி 
முழுமையாக) எழுதியுள்ளார்‌. ஸ்வரமி 
யின்‌ தபிகையை அடியொற்றியதே யது. 
எனவே உலகமெங்கும்‌ அருளிச்செயல்‌ 
மணம்‌ கமழ வழி வகுத்தவர்‌ நம்‌ ஸ்வாமி 
யாகிறார்‌. 

இருப்பாவைக்குப்‌ பலவுரைகள்‌ தந்து 
உரைகடந்த புகழ்‌ எய்தி நிற்பவர்‌ ஈம்‌ 
ஸ்வாமி. திருப்பாவைக்குத்‌ தீபிகையுரை, 
திருப்பாவை ஈறுமணம்‌, சங்கத்‌ தமிழ்‌ 
மாலை முப்பது, திருப்பாவை ஜீயர்‌ என்று 
பற்பல வகைகளால்‌ அமுது வழங்கியவர்‌ 
ஸ்வாமி. இதைத்தான்‌ ஸ்வாமி பற்றிய 
எழுகூற்றிருக்கையில்‌, 


103 























4 


முக்கோல்‌ 
னிவன்‌ போற்றிடு நாலா யிரத்துள்‌ 
தனிச்‌8ர்‌ பெற்றொளிர்‌ ஐயாறதன்‌ 
, பொருள்‌ 
ஐயந்திரிபற நானில முணர்கென 
முந்நீர்‌ வருநல்‌ லமுதாய்‌ 
வழங்கினை'' 
என்று குறிப்பிட்டேன்‌ அடியேன்‌. இவ்‌ 
வாறு பல்வகையாலும்‌ அருளிச்செயலைப்‌ 
பரப்பியவர்‌ ஸ்வாமி. 


கல்வி வாய்க்கப்‌ பெற்றார்‌ 
திருவாய்மொழி (1-10-11) *தணிவீலர்‌ 
கற்பரேல்‌ கல்வி வாயுமே'”' என்றவிடத்து 


ஈடு **, இதுக்குப்‌ பலமாகக்‌ கைங்கர்‌ 
யத்தை இதுதானே தரும்‌'' என்று. 
தேவப்பெருமாளுக்கு அருளிச்செயல்‌ 


கைங்கர்யம்‌ செய்வதையே ஜீவாதாரமா 
கக்கொண்டவர்‌ ஸ்வாமி. முற்ற மூத்தக்‌ 
கோல்‌ துணையாக்கொண்ட காலத்தும்‌ 


தேவப்பெருமாள்‌ இயல்‌ கோஷ்டியை 
விட்டவரல்லர்‌. வானுலகம்‌ தெளிந்தே 
ஏறும்‌ வரை வரம்‌ தரும்‌ மாமணி ண 


னுக்குத்‌ தொண்டுபூண்டமுதமுண் டவர்‌. 
வெளியூர்களில்‌ (உபர்யாஸ, உத்ஸவ 
ஸேவைகள்‌ை முன்னிட்டு) எழுந்தருளியிருப்‌ 
பினும்‌ தேவப்பெருமாள்‌ புறப்பாடென்‌ 
றூல்‌-அது ஸாதாரண பஞ்சபர்வப்‌ 
புறப்பாடாகத்தான்‌ இருக்கட்டுமே--தவ 
முது கோஷ்டியை அலங்கரித்து மீண்டு 
எழுந்தருள்வர்‌. திருப்பல்லாண்டு, 
இருமொழி தொடக்கங்கள்‌ என்றால்‌ ஒரு 
தனி உத்ஸாஹம்‌. ஸ்வாமி “ஸ்ரீசைலேச 
தயாபாத்ரம்‌” என்று கம்பீரமாகத்‌ 
தொடங்கும்போது அந்த ஸ்வர வைகரி 
யில்‌ - யாவரும்‌ ஈடுபடுவர்‌. வேணுகானத்‌ 
தில்‌ ஈடுபட்டவர்களுள்‌ குழலூ திய கண்ண 
னும்‌ ஒருவனாயிருந்தான்‌ என்று ஸ்ரீபராசர 
பட்டர்‌ ஸாதித்தது போல ஸ்ரீ ஸ்வாமி 
தாமும்‌ அதில்‌ ஈடுபட்டு விடுவார்‌ எனின்‌ 


அது மிகையாகாது. வெளியூர்க்குப்‌ பெரு. 
மாள்‌ எழுந்தருளும்‌ சித்ரா பெளர்ணமி 
போன்ற உத்ஸவங்களிலும்‌ தவறாது அந்‌ 
வயித்தவர்‌ நம்‌ ஸ்வாமி. இவ்வாண்டும்‌ 
தேவப்பெருமாளுடைய ப்ரஹ்மோத்ஸவத்‌: 
தில்‌ சிற்றஞ்‌ சிறுகாலே நீராடி.ப்‌ பன்னிரு 
திருகாமம்‌ மின்னிட எழும்‌ தருளிக்‌ கோஷ்டி. 
யை அலங்கரித்தது வாசா மகோசரம்‌. 


அசுரரை அவித்தார்‌; அமரை அளித்தார்‌. 

அருளிச்‌ செயலுக்கு உரை எழு.துவதி 
அம்‌ உபர்யாஸங்கள்‌ செய்வதிலும்‌ மட்டு 
மன்றி அவ்வப்போது உலகில்‌ எழும்‌ ௮௪ 
ரப்‌ பூண்டு போன்ற தீய கருத்துக்களைக்‌ 
களைக்தொ ழிப்பதிலும்‌ முன்னிற்பவர்‌ 
ஸ்வாமி. அருளிச்செயல்‌ மீது காற்றடிக்‌ 
கப்‌ பொறாதவர்‌ ஸ்வாமி எனலாம்‌. சில 
நிகழ்ச்சிகளை மட்டும்‌ குறிப்பிடுகன்றேன்‌ . 
மதுரையில்‌ (ஈம்முடைய தென்மதுரையே 
தான்‌) பெருமாள்‌ ஸன்னிதியில்‌ ஸ்ரீஸ்வாமி 
யின்‌ உபந்யாஸம்‌. சிறிய திருமடலை அறு 
பவித்தும்‌ அதுபவிப்பித்தும்‌ போருகிறார்‌ 
ஸ்வாமி. “காரார்‌ புரவியேழ்‌ பூண்ட 
வு தொன்றுண்டே” என்பதை விவரிக்‌ 
இறார்‌. சூரிய மண்டலத்தைப்‌ பிளந்து 
கொண்டுசென்று பரமபதத்தையடைந்து 
அங்கு ஆராவமுதத்தை அநுபவிப்பதாகச்‌ 
சொல்வது வெறுங்கட்டுக்கதை - என்பது 
விவரிக்கப்படுகிற,து. அதாவது ௮ம்வா 
ருஹ்ய வாதம்‌ என்பதை விவரிக்கிறார்‌, 
அர்ச்சாவதாரத்தின்‌ ஏற்றத்தை இசைக்‌ 
கப்‌ புகுந்த ஆழ்வார்‌ மோக்ஷ புருஷார்த்‌ 
தத்தைச்‌ சிறிது தாழ்த்திப்‌ பேசுகிறார்‌ 
என்று இதனை உணரப்பெறாத சிலர்‌ 
“ஆழ்வார்கள்‌ மோக்ஷமில்லை என்று நாஸ்‌ 
இகவாதம்‌ செய்கிறார்கள்‌” என்று தாஷிக்‌ 
கப்‌ புக, உடனே அவர்களை வேதத்தில்‌ 
*“கோஹிதத்‌ வேத யத்ய முஷ்மிற்‌ 
லோகே அஸ்தி வா ௩ வேதி” என்று (பர 
லோகம்‌ என்று ஒன்று உண்டோ 


104 


இல்லையோ, யார்‌ கண்டார்‌) வேதம்‌ 
கோஷிப்பதை எடுத்துக்‌ காட்டி அது 
போல்தான்‌ ஆழ்வார்‌ பாசுரமும்‌ என்று 
ஈன்கு தெளிவரக்கினார்‌. ம்ற்றொன்றுங்‌ 
கேண்மின்‌. புன்மையர்கம்‌ பொய்யுரை 
கன மாய்க்கவே *த்ரமிடோபகிஷத்‌ ப்ர 
பாவ ஸர்வஸ்வம்‌' என்னும்‌ நூலையும்‌ 
ஸாதித்தார்‌. இவை யெல்லாம்‌ விரிப்பிற்‌ 
பெருகும்‌. “வரலாற்றில்‌ பிறக்க வைண 
வம” என்னும்‌ அபத்துச்‌ சுவடிக்கும்‌ 
உடனே தக்க மறுப்பு வெளியிட்டார்‌. 


உள்ளத்திருத்துவோம்‌ பாடத்திருத்தமே : 
பட பேதம்‌ என்பது புகாத சாஸ்த்‌ 
ரமே இல்லை எனலாம்‌, அருளிச்‌ செயலி 
லும்‌ அபத்த பாடங்கள்‌ மல்கிய காலத்து 
பொருத்தமான விளக்கங்களுடன்‌ சுத்த 
பாடத்தைக்‌ காட்டியருளியவர்‌ ஈம்ஸ்வாமி. 
ஸ்வாமி பல தடவை ஸாதித்ததுண்டு- 
“கரன்‌ தேவப்பெருமாள்‌ (புறப்பாடுகளில்‌) 
இயல்‌ கோஷ்டியை இழந்தது கிடையாது, 
அக்‌ கோஷ்டியை ஸேவித்ததும்‌. இடை 
யாது” என்று. இதில்‌ வியப்பொன்று 
மில்லை, இது முரண்பாடன்று. கோஷ்டிக்‌ 
குத்‌ தாமதமாக வந்தால்தானே கோஷ்டி 
யை ஸேவிக்க வேண்டி. வரும்‌. தொடக்கத்‌ 
இற்கே தாம்‌ எழுர்தருள்வதைக்‌ சமத்‌ 
காரமாக ஸ்வாமி குறிப்பிட்டவாறு இது, 
அது போலஸ்வாமி கோஷ்டியை இழந்த 
இல்லை. கோஷ்டியில்‌ ஸ்வரமிகளைக்‌ (கண்‌ 
னால்‌) ஸேவித்த.துமில்லை” என்றும்‌ 
சொல்லலாம்‌ என்‌ று அடியேன்‌ கரு துவ 
அண்டு. எற்றுக்கெனின்‌ 
“கூட்டங்கள்‌ தோறும்‌ குருகைப்‌ 
பிரான்‌ குணம்‌ கூறுமன்பர்‌ 
ஈட்டங்கள்‌ தோறும்‌ இருக்கப்‌ பெற்‌ 
றேம்‌ இருந்தெம்‌ முடைய 
நாட்டங்கள்‌ தோறும்‌ புனல்‌ வந்து 
காலப்‌ பெற்றேம்‌'* 
என்று சடகோபரர்தா தியிற்‌ கண்டபடியே 
ஆழ்வார்கள்‌ ஈரச்சொல்லில்‌ ஈடுபட்டுக்‌ 
கண்ணீர்‌ பெருக நிற்பதால்‌ அக்கண்ணீர்‌ 





| 


கோஷ்டியை ஸேவிக்க விடாதன்றோ 2 
அர்த்தாநுஸந்தானம்‌ நிகழ்ந்து வந்ததால்‌ 
தான்‌ ஸ்வாமி பல பாடங்களைத்‌ தெளி 
வாக்கமுடிர்த து என்பதற்கரகவே இதைச்‌ 
குறிப்பிடுகிறேன்‌. ஸ்வாமி காட்டும்‌, 
பாடத்திருத்தங்களுள்‌ சிலவே கேண்‌ 
மின்‌. கண்ணன்‌ ஆனையொன்றைக்‌ காத்‌ 
தான்‌ மற்றோரானையை மாய்த்தான்‌ ௩ம்‌ 
ஸ்வரமியே ஒரு பாசுரத்தில்‌ “ச்‌” என்னும்‌ 
எழுத்தைச்‌ சேர்த்தார்‌. (சேர்த்தார்‌ என்‌ 
பதும்‌ தவறு, இருந்த பாடத்தை உணர்த்‌ 
தினர்‌ என்க), மற்றொரு பாசுரத்தில்‌ 
தவறுதலாக ஓதப்பட்டுவந்த “ச்‌” என்னும்‌ 
எழுத்தை நீக்கினார்‌. விளக்குகிறேன்‌ 
இதனை. சிறிய திருமடலில்‌ “செங்குறிஞ்சித்‌ 
தாரார்‌! என்ற விடத்து ஸ்வாமியின்‌ 
தீபிகை யுரையை எடுத்துக்‌ காட்டுதும்‌, 


“சங்குறிஞ்சித்தாரார்‌” என்ற வாக்கி 
யத்தில்‌... *நறுமாலைச்‌ சாத்தற்கு', என்று 
பாட்‌ மோதவேண்டியதை வீட்டு "ஈறு 
மாலை சரத்தற்கு” என்று தப்பான பாடம்‌ 
ஓதி வந்தனராகையால்‌ இவ்வாக்கியத்‌ 
இன்‌ பொருளை உள்ளபடி. அறியாதொழிர்‌ 
தனர்‌ பலர்‌. “சரஸ்‌. தா” என்ற வடசொல்‌ 
சாத்தன்‌” எனத்‌ இரிந்து இடக்கிறதென்‌ 
பதை யறியாமல்‌ '*செங்குறிஞ்சித்தாரார்‌ 
ஈறுமாலை சாத்திக்‌ கொள்ளுகிறவனுக்கு” 
என்று கற்றறிந்த பல பெரியோர்களும்‌ 
பொருள்‌ சொல்லக்‌ கேட்டிருக்கிறோம்‌. 
அங்ஙனன்‌ று ; செங்குறிஞ்சித்தாரார்‌ ஈறு 
மாலையையுடைய, (சாத்தற்கு) சாஸ்தா 
என்று ப்ரஸீத்தமான தேவதாந்தரத்‌ 
இற்கு என்று]உண்மைப்பொருள்‌ உணர்க. 
சாத்தன்‌ஃகு சாத்தற்கு, இவ்வகைப்‌ 
பொருளில்‌ மாலைச்சாத்தற்கு'” என்றே 
பாட மோதவேண்டும்‌. அமர கோசத்தில்‌ 
ஸர்வஜ்ஞுஸ்ஸுாகதோ புத்த: என்று 
தொடங்கி, முநீந்த்ர: ஸ்ரீகச்சாஸ்தர!1! 
என்று புத்த தேவதைக்குப்‌ பெயர்கள்‌ 
படிக்கப்பட்டுள்ளமை காண்க." 


திருப்பாவைபில்‌ “வையத்து வாழ்வீர்‌ 
காள்‌” என்னும்‌ இரண்டாம்‌ பாசுரத்தில்‌ 
14 105 














| 


ட 


“தீக்குறளைச்‌ சென்றோதோம்‌' என்று தவ 
ரன பாடத்தைப்‌ பலரும்‌ புகுத்தி, திருப்‌ 
பாவைக்கு மாசு கற்பிக்கையில்‌ :குறளை: 
என்ற சொல்லை விளக்கி, (குறகா சென்‌ 
றேதோம்‌' என்ற பிழையற்ற பாடத்தை 
உணர்த்தியவர்‌ ஸ்வாமி. 

திருமாலையில்‌ ஓரிடம்‌ காட்டுதும்‌. 
பெண்ணுலாஞ்‌ சடையினானும்‌”' என்னும்‌ 
(44) பாசுரத்தில்‌ “கண்ணறாவுன்னை"' 
என்றும்‌ “கண்ணுறா வுன்னை” என்றும்‌ 
பாடங்கள்‌ வழங்கும்‌, ஸ்வாமி இங்கு 
ஆராய்ச்சி செய்து “கண்ணறாய்‌” என்‌ 
பதே பிழையற்ற பாடம்‌ என்று காட்டு 
கறார்‌. கருணையற்றவன்‌ என்னும்‌ 
பொருளதான கண்ணறை என்னும்‌ 
சொல்‌ விளியேற்கையில்‌ 'கண்ணறாய்‌' 
என்றாகும்‌ என்று விவரணமும்‌ விபுல 
மாகச்‌ செய்துள்ளார்‌. 

பெரிய திருமொழியில்‌ ஓரிடம்‌ காழிச்‌ 
சீராம விண்ணகரப்பதிகத்தில்‌ இரண்‌ 
டாம்‌ பாசுரத்தில்‌ ஆராய்ச்சி செய்து, 
ஒரெழுத்தினால்‌ நாலெழுத்‌.து வீண்‌” என்று 
கட்டுரையொன்று வரைந்துள்ளார்‌: அதர 
வது “தொல்குருகு சினையென்னச்‌ சூழ்ந்‌ 
இயங்க எங்கும்‌” என்ற பாடம்‌ வழங்கி 
வருகிறது. இங்கு “எங்கும்‌” என்னும்‌ பதம்‌ 
இருக்க வேண்டுமாயின்‌ 'சினையென்ன” 
என்றிருத்தல்‌ கூடாது. : சினையென * 
என்றே வரவேண்டும்‌ என்று காட்டி 
யுள்ளார்‌. 

ஸ்வாமி ஸேவிக்கும்‌ அழகே தனி. 
“சீதக்‌ கடல்‌ உள்‌ அமுதன்ன தேவகி': 
“ஆவி உள்‌ ..குளிர”” என்று முகந்து 
கொண்டருளிச்செய்வ து வழக்கம்‌. 


அன்றாட வாழ்விலும்‌ அருளிச்செயல்‌ 
மணம்‌ சுவாமியின்‌ திருவாக்கிலிருந்‌.து. 
வரும்‌. வார்த்தைகள்‌ எல்லாம்‌ அருளிச்‌ 
செயல்‌ மயமாகவே. இருக்கும்‌. ஆப்தர்‌ 
கட்கு எழுதுகையில்‌ “ஒரு நாள்‌ காண 
வாராயே'' என்பது போன்ற அருளிச்‌ 
செயல்‌ சந்தைகள்‌ காணப்படும்‌, “அருளிச்‌ 
செயலில்‌ டைமன்‌ (018௦04) உண்டு, 
சொல்‌ பார்க்கலாம்‌” என்பர்‌. “துளங்கு 


நீண்‌ முடி ... தொண்டைமன்னவன்‌”” 
என்று கூறினால்‌ பூரிப்பர்‌ ஸ்வாமிக்கு மிக 
வும்‌ ஆப்தராயிருந்த ஒரு ஸ்வாமி தம்‌ 
தேவியாரை இழந்த போது ஸ்வாமி 
அவர்க்கு ஆறுதலாக ஒரே ஒருவரி (௮௬ 
ளிச்செயல்‌ சந்தை தான்‌) ஸாதித்தார்‌. 
“யாமுற்றதுற்றுயோ ” என்பது தான்‌ 
அது, 

இவ்வாறு அருளிச்செயலே ஊணாக 
உயர்மூச்சாக எழுந்தருளியிருந்த ஸ்வாமி 
இருகாமமும்‌ கைங்கர்யங்களும்‌ அருளிச்‌ 
செயல்‌ உள்ள வரை நிலைத்து நிற்கும்‌ 
என்பதில்‌ ஐய மொன்‌ தில்லை. 
“பாலப்‌ பருவத்‌ தேமுதலாப்‌ 

பார்புக மேடு படர்ந்ததுவாம்‌ 
சாலப்‌ பணியாந்‌ தேன்கொண்டு 

சகமே போற்ற மிளிர்ந்ததுவாம்‌ 
லப்‌ பெருஞ்‌8ர்‌ அண்ணங்கர்‌ 

மா னெனப்பேர்‌ பெற்றதுவாம்‌ 
காலக்‌ கனலில்‌ கருகா௩ல்‌ 

கடிமா மலரெஞ்‌ சென்னியதே. 
(கருத்துச்‌ சுருக்கம்‌) ஸ்ரீஸ்வாமியை ஒரு 
மலராக உருவகித்துள்ளேன்‌ இதில்‌. 
மலர்‌ ஏடுகள்‌ (இதழ்கள்‌) உடையதா 


யிருக்கும்‌, ஸ்ரீஸ்வாமி ஸ்ரீராமாநுஜன்‌, 
(தெலுங்கு, தமிழ்‌) வைதிக மகோஹரா 
(இந்தி, வடமொழி) ஆகிய இதழ்களை 


(சஞ்சிகைகளை) உடையராயிருந்தார்‌, மல 
ரில்‌ மது இருக்கும்‌. ஸ்வாமியிடம்‌ கைங்‌ 
கர்யம்‌ என்னும்‌ தேன்‌ திகழ்ந்தது. காலக்‌ 
கனலில்‌ கருகாத ஸ்ரீமான்‌ ௨. வே. அண்‌ 
ணங்க ராசாரியர்‌ ஸ்வாமி என்னும்‌ மலர்‌ 
அருளிச்செயல்‌ என்னும்‌ மணம்‌ வீசுவ 
தாய்‌ எமது சென்னிக்கு அணியாயிடுக.] 
குறிப்பு:--ஆசார்யச்ரேஷ்டரை மலராக 
உருவகித்ததற்கேற்ப அம்மலரை 
அழுபவிக்கும்‌ இக்கட்டுரை அறுகால 
சிறுவண்டாக (ஆறு பகுதிகளாக) 
அமைந்துள்ளது. 
ஆழ்வார்கள்‌ வாழி ! 
அருளிச்செயல்‌ வாழி !! 
தாழ்வாதுமில்‌ குரவர்தாம்‌ வாழி!!! 


106 


கீதா ஸாரம்‌ 
ஸ்ரீ ௨. வே. வாகமருதவர்ஷி வேளுக்குடி வரதாசாரியர்ஸ்வாமி 


**ஸர்வோப நிஷதோ காவ: தோக்தா கோபால நந்த; 
பார்த்தோ வத்ஸ: ஸு: போக்தா துக்தம்‌ இதாம்ருதம்‌ மவாத்‌''. 


சேயன்‌ அணியன்‌ இறியன்‌ மிகப்பெரியன்‌ 
ஆயன்‌ துவரைக கோனாய்‌ நின்‌ றமாயன்‌ அன்று 
ஓதிய வாக்கதனைக்‌ கல்லார்‌ உலகத்தில்‌ 
ஏதிலராம்‌ மெய்ஞ்ஞானமில்‌. 


(1) (2) (3) தத்வவிவேக, (4) நித்யத்யா 
நித்யத்வ, (5) நியந்த்ருத்வ, (6) ஸெளலப்ய 
(7) ஸாம்ய, (8) (9) அஹங்கார இர்த்ரிய 
தோஷபல, (10) மக: ப்ராதந்ய, (11) கரண 
நியமந, (12) ஸுக்ருதி பேத, (13) தேவா 
ஸுரவிபாக, (14) விபூதியோக, (15] 
விச்வரூப தர்ச௩, (16) ஸாங்க பக்தி, (17) 
(18) ப்ரபத்தித்வை வித்யாதிகளாலே 
அன்றோதிய &தாஸமம்‌”' என்று தர 
ஸாரம்‌ பற்பல ப்ரமாணங்களில்‌ உக்தம்‌. 


““அஜாயமா௩: பஹுதா விஜாயதே” 
என்கிறபடியே கர்ம வச்யனன்றிக்கே 
க்ருபா பரவசனாய்‌ எம்பெருமான்‌ பல 
படிகளாக அவதரிக்கிறான்‌ என்பர்‌ ஈம்‌ 
பெரியோர்‌. “அஜாயமா௩: பஹுதா” 
என்று வேதமும்‌, “பஹுநிமே ஜச்மாகி” 
என்று வேத்யனும்‌, “சன்மம்‌ பல பல 
செய்து” என்று வைதிகாக்ரேஸரரும்‌, 
“பூதவதவதா ரம்‌ அஸங்க்யேயம்‌””என்‌றிறே 
அறுதியிட்டது. 


“பகவதவதாரங்களுள்‌, ஸ்ரீ க்ருஷ்ணாவ 
தாரம்‌ பரமப்ரதா௩ம்‌. மண்மிசை யோஙி 
கள்‌ தோறும்‌ பிறந்து...... மாதவனே 
கண்ணுற .நிற்கலும்‌ காணகில்லா உல 
கோர்க்கு ஓரு சேமவைப்பாக கீதா 


சாஸ்த்ரத்தை அருளிச்செய்தது ஸ்ரீ 
க்ருஷ்ணாவதாரத்தின்‌ தனிச்‌ சிறப்பாகும்‌. 
ஸ்ரீ ராமாவதாரத்தில்‌ ““மித்ரபாவேக 
ஸம்ப்ராப்தம்‌ ஈத்யஜேயம்‌”, ஸக்ருதேவ 
ப்ரபக்கரய ...... அபயம்‌ ததாமி” இத்யாதி 
யான சிற்சில வாக்யங்கள்‌ காணக்‌ கடைத்‌ 
தவை யாயினும்‌, பரம வேதாந்த 
ஸாரார்த்த கர்ப்பிதமானதோர்‌ திவ்ய 
சாஸ்த்ரமாம்‌ 8தை அவதரித்தது ஸ்ரீ 
க்ருஷ்ணாவதாரத்திலே யிறே. 

“பாரத : பஞ்சமோவேத: என்றும்‌. 
“மஹத்வாத்‌ பாரவத்வாச்ச மஹா பாரதம்‌ 
உச்யதே'”' என்றும்‌, **கோஹ்யந்யோ புவி 
மைத்ரேய மஹா பாரத க்ருத்பவேத்‌'* 
என்றும்‌, விஷய கெளரவத்தாலும்‌, 
ப்ரபந்த கெளரவத்தாலும்‌ வக்த்ரு: 
கெளரவத்தாலும்‌ பரம ப்‌. ரமாணமாகும்‌ 
பாரதம்‌. ஸ்ரீவேதவ்யாச[பகவான்‌ ஸம்ஸாரி 
களுக்குக்‌ கொடுத்த மஹா பாரதம்‌ 
ஸம்ஸார விமோசகமிறே--வங்கக்‌ கடல்‌ 
கடைந்து அமரர்க்கு அமுதீக்தான்‌ ஆயர்‌ 
கொழுந்து. அது பந்தமாயிற்‌.று. 

““ஸம்யுக்‌ ந்யாய கலாபே௩ மஹதா 

பாரதே௩ ச | 
உபப்பருஹ்மித வேதாயு நமோ வ்யாஸாய 
விஷ்ணவே !! 
என்று அருளிச்செய்தார்‌ ச்ருத ப்ரகாசிகா 
பட்டர்‌. இப்படியாயிறே ஸ்ரீமத்‌ மஹா 
பாரத வைபவமிருப்பது. அம்‌ மஹா 
பாரதமே, கோத, அஸாரம்‌ என்னும்படி 
யாய்த்து ஸ்ரீ கீதை. 


107 


















































தஷ.வேபெபெளருஷம்‌ ஸூக்தம்‌ தர்ம 
சாஸ்த்ரேஷு மாருவம்‌ | 
பாரதே பகவத்‌ தா புராணேஷஃச 
வைஷ்ணவம்‌|! 
என்னக்‌ கடவதிழே. 


“இதாஸு இதா கர்த்தவ்யா இமங்யயு: 
சாஸ்த்ர ஸங்க்ரஹ: 
யாஸ்வயம்‌ பத்மகாபஸ்ய முகபத்மாத்‌ 
விறிஸ்‌ ஸ்ருதா” 
என்றித்யாதிகளிலே கதர. ... வைபவம்‌ 
ஸுப்ரஸித்தம்‌. 
காராயணவைதாரமான ஸ்ரீ வ்யாஸர்‌ 
தம்முடைய சாரீரகத்தில்‌: “ஸ்ம்ருதே: ௪?” 
(1:26)  என்னும்‌-  “ஸ்மரக்கிச”” (41.10) 
என்றும்‌ கீதையை ஸம்வாதி ப்ரமாண 


மாகக்‌ காட்டியருளினாரீறே. 
“பார்த்தம்‌ ப்ரபந்கம்‌ உத்திச்ய 
சாஸ்த்ராவதரணம்‌ க்ருதம்‌” என்று 


கீதார்த்த ஸங்க்ரஹத்தில்‌ ஆளவந்தார்‌ 
அருளிச்செய்தார்‌;  “உத்திச்ய'” என்றது 
**வ்யாஜீ க்ருத்ய” என்றபடி... “அறிவினால்‌ 
குறைவில்லா அகல்‌ ஞாலத்தவரறிய்‌ நெறி 
யெல்லாம்‌ எடுத்துரைத்த நிறைஞானத்‌ 
தொரு மூர்த்தி” என்ற ஆழ்வார்‌: இரு 
வாக்கை யொற்றியிறே ஆளவந்தார்‌. 
அருளிச்செய்தது. நாட்டார்‌ அந்க பாகாதி 
கள்‌ எல்லாவற்றாலும்‌ கார்யம்‌ உடைய 
சாய்‌ இருப்பர்‌. அறிவொன்றிலும்‌ ஆய்த்து 
குறைவுபட அறியாதது. சாஸ்த்ரார்த்த 
ஐஞாமம்‌ இல்லாமையே யன்‌ றுஅறிவில்‌ 
லாமையைப்‌ பற்றிக்‌ குறைவும்‌ இன்றிக்கே 
இருக்கும்‌ 'ஸம்ஸாரிகள்‌' படும்‌ அரர்த்தத்‌ 
தைக்‌ கண்டு ஆற்றுமையாலும்‌ மிக்க 
கீருபையாலுமிறே பகவான்‌ கீதோபதேசம்‌ 
பண்ணினான்‌, இவன்‌ உபதேசத்துக்கு 
ஆச்ரித வ்யாமோஹமும்‌ ஒரு. காரண 
மாகும்‌. “அர்ஜுனனுக்கு தூத்ய ஸாரத்‌ 
யங்கள்‌ பண்ணிற்றும்‌ ப்ரபத்யுபதேசம்‌ 
பண்ணிற்றும்‌ இவனுக்காக” ஏன்றிறே 
பிள்ளை உலகாரியன்‌ இருவாக்கு. “மால்‌ 


என்கோ” என்றருளிச்‌ செய்தார்‌ ஆழ்வார்‌ 
அவ்விடத்து ஈம்பிள்& ஈட்டு திவ்ய 
ஸுகத்திகள்‌ அவச்யாநுஸக்தேயங்கள்‌. 


“உபநிஷதம்‌ உதாராம்‌ உத்வமர்‌ 
பாண்டவார்த்தம்‌ | 
சரண முபகதாந்‌ ஈஸ்த்ராயதே 
சார்ங்கதந்வா| '* 
என்றிறே தாத்பர்ய சந்த்ரிகா."' 


ஆக அகல்ஞாலத்தவரறியக்‌ கணக்‌ 
கறு ஈலத்தனன்‌ அந்தமில்‌. ஆதி அம்‌ 
பகவன்‌ உபதேசித்தது தோ சாஸ்த்ரம்‌ 
என்றதாயிற்று. 


இனி தோ ப்ரமேய ஸாரத்தை அது 
பவிப்போமாக. கீதையில்‌ இது அஸாரம்‌, 
இது ஸாரம்‌ என்று கூறவியலுமா ? 
இயலாது. தையே ஸாரமாகும்‌. 


ஸார சாஸ்த்ரமான கீதா சாஸ்த்ரத்‌ 
இல்‌ பலபல ஸாரார்த்தங்கள்‌. அவற்றுள்‌ 
ஒன்‌ நினை அதுபவிப்போம்‌ ஈங்கு. 


“மாயன்‌ அன்றோ தய வாக்கு” என்று 
திருமழிசைப்‌ பிரானும்‌, 

“வார்த்தை யறிபவர்‌” என்று ஈம்மாழ்‌ 
வாரும்‌, 

““இருவரங்கர்‌ தாம்‌ பணித்த மெய்‌ 
மைப்‌ பெருவார்த்தை'' என்று ஆண்டா 
ஞம்‌, “தே து சரமம்‌ வாக்யம்‌ -ஸ்மரம்‌ 
ஸாரதே'” என்று. ஸ்ரீபராரசபட்டரும்‌ 
அநுபவித்த வார்த்தையை சங்கு. அது 
பவிப்போம்‌. ஸாரோத்தாரம்‌ என்றிறே 
இது தன்னைப்‌ பெரியோர்‌ அறுபவித்துள்‌ 
ளார்கள்‌. 


“*ஸர்வதர்மாந்‌ பர்த்யஜ்ய மாமேகம்‌ 
சரணம்‌ வ்ரஜ] 
அஹம்‌ த்வா ஸர்வ பாபேப்யோ 
மோக்ஷயிஷ்யாமி மாசுச|'” 
“தர்ம ஸம்ஸ்த்தாபகம்‌ பண்ணப்‌ 
பிறந்தவன்‌, தானே இந்த ச்லோகத்தில்‌ 


108 


ஸர்வ தர்மங்களையும்‌ விட்டு என்னைப்‌ 
பத்று !என்கையாலே ஸாக்ஷாத்‌ தர்மம்‌ 
தானே” என்கிறது. 


பரதத்துவமும்‌ பரமப்ராப்யமுமான 
வன்‌ ஸ்ரீம்‌ நாராயணனே என்று ஸகல 
வைதிக ஸம்மதம்‌, ஆயினும்‌" ஹிதாம்‌ 
சத்திலிறே விசாரம்‌ உள்ளது. கர்மம்‌, 
ஜ்ஞாஞம்‌, பக்தி, ப்ரபத்தி இத்யாஇிகளாக 
தர்மாந்தரங்கள்‌ பலவாறாக சாஸ்த்ர 
ஸம்ப்ரதாய ஸித்தங்களாகையால்‌, 
அதிலேயிறே நிஷ்கர்ஷம்‌ தேவைப்படு 
கிற து-அதனை நிஷ்கர்ஷிக்கும்‌ ச்லோகமே 
யிது: சரமச்லோகம்‌ எனப்படுகிறது. 
“இனி இதுக்கு அவ்வரு£ஜல்லையென்‌ னும்‌ 
படியான சரமோபாயத்தை யருளிச்‌ 
செய்கையாலே சரமச்லோகம்‌ என்று 
இதுக்குப்‌ பேராயிருக்கிறது'” என்றிறே 
ஸ்ரீமம்‌ லோக. தேசிகன்‌ திவ்ய ஸுக்தி- 
ரஹஸ்யதம உபாயத்தை சீரோதவ்ய 
சேஷ மில்லாதபடி உபதேச பர்யவஸாந 
மாக சரமச்லோகத்தால்‌ ஸகல லோக 
ரக்ஷார்த்தமாக அருளிச்செய்கறான்‌ கீதா 
சார்யன்‌ என்றபடி. 
“(யே ச வேதவிதோ விப்ரா: யே ௪ 
அத்யாத்ம விதோ ஜநா :| 
தேவ தந்தி மஹாத்மா௱ம்‌ க்ருஷ்ணம்‌ 
தர்மம்‌ ஸநாதாம்‌ ||'” 
என்றும்‌, 
“ராமோ விக்ரஹவார்‌ தர்ம;'” 
ஏன்றுமிறே ப்ரமாண கதி இருப்பது. 


ஆழ்வார்‌ திருவாய்மொழியில்‌ ஸ்ரீம்‌ 
காராயணனே உபாயம்‌ என்று முதற்‌ 
பத்தாலும்‌, அவனே ப்ராப்யன்‌ என்று 
இரண்டாம்‌ பத்தரலும்‌, அவன்‌ : திவ்ய 
மங்கள விசிஷ்டன்‌ என்று மூன்றும்‌ 
பயத்தாலும்‌ அறுதியிட்டு மேலே நான்காம்‌ 
பத்தான ஒருபத்தாலே மற்றை ப்ராப்யங்‌ 
கள்‌ ப்ராப்யாபாஸங்கள்‌, உண்மையாக 
ய்ராப்யங்கள்‌ அல்ல என்று மூதலித்து, 


மேலிட்டு ஆறு பத்துக்களாலே, பகவா 
னைத்‌ தவிர மற்ற உபாயங்கள்‌ ப்ராபகா 
பாஸங்களே என்று மூ.தலிக்கறார்‌. 


“ஷட்‌ பி: ஸ்வரம்‌ பஞ்சமாத்யை : 
அந்தரகதிதாம்‌ ஆசசகேே முநீந்த்ர என்ற 
ஸார வாக்யம்‌ இங்கே அநுஸந்தேயம்‌. 
“ஸர்வ தர்மாம்ச்ச ஸர்த்யஜ்ய ஸர்வ 
காமாஞ்ச ஸாக்ஷ்ரார்‌ லோகவிக்ராந்த 
சரணெள சரணம்‌ தே வ்ரஜம்‌ விபோ।॥/” 
என்‌ றிறே புராண நிஷ்கர்வூம்‌. 


ததா சரம ஸ்லோகமே கீதாஸாரம்‌. 
அவனே ஸாக்ஷாத்‌ தர்மம்‌ என்பதே 
கீதா ஸாரார்த்தம்‌. “உன்‌ தன்னைப்‌ பிறவி 
பெறுந்தனை புண்ணியம்‌ யாமுடையோம்‌”', 
எஏன்றிறே ஆண்டாள்‌  அறுதியிட்டது:, 
“ஸாதநமும்‌ சரண நெறியன்‌ று உனக்கு!” 
என்றிறே. தூதனும்‌ காதனுமான ஸ்ரீ 
பார்த்தஸாரதிகீதாசார்யன்‌ அர்து-கனுக்‌ 
கறுதியிட்டான்‌. 
ச ரமச்லோகத்தில்‌ பூர்வார்த்தத்தில்‌ 
“மரம்‌” என்று தன்னுடைய ஸெளலப்‌, 
யத்தை வெளியிட்டான்‌. இது ஆச்ரயண 
ஸெளகர்யாபாதகமான குணமாகும்‌, 
“வ்ரஜ என்று ஆச்ரயண விதாயகமிறே 
பூர்வார்த்தம்‌. 
நம்மாழ்வாரும்‌ '*கடிசேர்‌ துழாய்‌ 
முடிக்‌ கண்ணன்‌ கழல்கள்‌ நினைமினோ"! 
(4.13) என்று “மாம்‌” இன்‌: அர்த்தத்தை 
யருளிச்செய்தார்‌. ல 
சரமச்லோகத்தில்‌ உத்தரார்த்தத்தில்‌ 
“அஹம்‌” என்று தன்னுடைய பரத்‌ 
வத்தை வெளியிட்டான்‌. இது ஆச்ரித்‌ 
கார்யாபாதகமான குணமாகும்‌. “மோஷ 
யிஷ்யாமி” என்றிறே மேலில்‌ வார்த்தை: 
அவனுக்கு எளிமையில்லையேல்‌ நாம்‌ 
அவனை ஆச்ரயிக்க முடியாது. அவனுக்கு 
மேன்மையில்லையேல்‌ நம்‌ கார்யம்‌ அவன்‌ 
செய்து தலைக்கட்டவியலாது. காருணி 


109 





























கனிறே ஆச்ரயணீயன்‌, சக்தனிறே கார்ய 
கரன்‌. ஸமர்த்த காருணிக விஷயமிறே 
பகவத்‌ விஷயம்‌. 

தேர்மன்னர்க்கரய்‌ அன்று தேரூர்ர்‌ 
தானாகிலும்‌, தார்மன்னர்‌ தங்கள்‌ தலை 
மேலானிறே. இதிலே பராவர ஸப்தார்த்‌ 
தம்‌. “கையும்‌ உழவு கோலும்‌, பிடித்த 
சிறுவாய்க்‌ கயிறும்‌, ஸேகா தூளி தூஸரித 
மான திருக்குழலும்‌, தேருக்குக்கீழே 
நாற்‌.நின திருவடிகளுமாய்‌ நிற்கிற ஸாரதி 
யான தான்‌” என்றான்‌. “மாம்‌” என்று 
நித்ய ஸம்ஸாரியாய்ப்‌ போந்த இவனை 
“சரணம்‌” என்றதே கொண்டு நித்ய 
ஸரி பரிஷத்‌துக்கு ஆளாக்குகிற ஸர்வ 
சக்தித்வத்தை “அஹம்‌” என்று காட்டு 
இறுன்‌ என்பர்‌ ஈம்பெரியோர்‌. “சேயன்‌ 
மிகப்‌ பெரியன்‌ அணியன்‌ சிறியன்‌ 
மாயன்‌" என்றாரிறே திருமழிசைப்பிரா 
னும்‌. “மரம்‌” என்ற ஸெளலப்யமும்‌, 
“அஹம்‌” என்ற பரத்வமும்‌ ஸ்ரீமத்வத்‌ 
தாலே யாகிறது. ஆகையால்‌ “மாம்‌” 
என்கறெவீடத்தில்‌ ஸ்ரீமானே கூறப்பட்‌ 
டான்‌ என்பர்‌ பெரியோர்‌. 

“மரதவ : பக்தவத்ஸை :” என்றும்‌, 
“ஸ்ரீகர்ப: பரமேச்வர :” என்றும்‌ பரத்வ 
ஸெளலப்ய நிதாஈம்‌ ஸ்ரீமத்வம்‌ என்று 
காட்டப்பட்டது. 


“தஇருவுடையடிகள்‌””,  “திருமகளார்‌ 
தனிக்கேள்வன்‌”", “பெருமையுடைய 
பிரான்‌” என்று ஸ்வாமித்வமும்‌, 
“கோலமலர்ப்பாவைக்கன்பாகிய என்‌ 
னன்பேயோ"", “திருவின்‌ மணாளன்‌ 
என்னுடைச்‌ குழலுளானே” என்று 
ஸெளலப்யமும்‌, அவற்றின்‌ அடியான 
ஸ்ரீய ; பதித்வமும்‌ கூறப்பட்டதிறே—ஆக, 
சரமச்லோகத்தில்‌ கூறப்பட்ட பகவான்‌ 
ஸ்ரீமம்‌ நாராயணனே - ““ஏஷநாராயண ௨ 
ஸ்ரீமான்‌ ஆகதோ மதுராம்‌ புரீம்‌” என்னா 
நின்றதிறே. 

உத்தரார்த்தத்தில்‌ “அஹம்‌” என்று 
குறைவு ஒன்றுமில்லாத கோவிந்தனான 
தன்னையும்‌ “த்வா” என்று அறிவு ஓன்று 
மில்லாத இவனையும்‌ நிர்தேசித்தால்‌ ஒரு 
மேட்டுக்கு ஒரு பள்ளம்‌ நேராமிறே. 


“குணதுங்கதயா தவ ரங்கபதே ப்ரு௪ 
நிம்‌ ஈமிமம்‌ ஐம்‌ உர்கமய”' என்‌ றருளிச்‌- 
செய்தார்‌. ஸ்ரீ பராசரபட்டர்‌ “ஸர்வ 
தர்மாம்‌ பரித்யஜ்ய” என்ற பிறகு “மாம்‌” 
என்றான்‌. அது தர்ம நிவர்த்தக வேஷம்‌. 
ஸர்வ பாபேப்யோ மோக்ஷ யிஷ்யாமி”” 
என்‌ றதற்கு முன்னே “அஹம்‌” என்றான்‌. 
இது அதர்ம நிவர்த்தகமான வேஷம்‌. 
“மரம்‌” என்று இவன்‌ கால்‌ தன்‌ தலையில்‌ 
படும்படி கூறினான்‌. “அஹம்‌!” என்று 
தன்‌ கால்‌ அவன்‌ தலையில்‌ படும்படி. கூறு. 
கறான்‌. 


மாம்‌!” என்று கையும்‌ உழவுகோலு 
மான வேஷம்‌. 


அஹம்‌ என்று கையும்‌ திருவாழி 
யாலுமான வேஷம்‌. 


“எப்போதும்‌ கைகழலா நேமியான்‌ 
ஈம்மேல்‌ வினைகடிவானிறே. பாப நிவ்ருத்தி 
யான விரோதி நிவ்ருத்தி சொன்னது 
இஷ்ட ப்ராப் திக்கும்‌ உபலக்ஷணம்‌ என்று 
சொல்லுவார்கள்‌. அரிஷ்டம்‌ தொலைந்த 
வாறே ஸேது பங்தஸ்ரோத: ப்ரஸ்ருதி 
ந்யாயத்தாலே இஷ்ட ப்ராப்தி தன்னடை 
யாம்‌ என்றும்‌ கூறுவர்‌. ப்ரபந்ஈனுக்கு 
பாப நிவ்ருத்தியில்‌ பக்தனைக்‌ காட்டிலும்‌ 
ஏற்றம்‌ உள்ளதாகையால்‌ அது தனித்‌ 
அக்‌ கூறப்பட்டது என்றும்‌ சொல்லுவர்‌- 
பக்தி ப்ராரப்த வ்யதிரிக்தாக ௩ாசி8 
ப்ரபத்தி ப்ராரப்த ஸ்யாபி நாசிரீ 
என்றிறே சாஸ்த்ர நிஷ்கர்ஷமிருப்ப து. 


“முத்தனார்‌ முகுந்தனார்‌ புகுந்து ஈம்‌ 
முள்‌ மேவினார்‌, எத்தினால்‌ இடர்க்கடல்‌ 
கடத்தி ஏழை நெஞ்சமே” என்று இவ்‌ 
வளவில்‌ கூறப்பட்டது. 

இதுவே கீதாஸாரம்‌. 

இதாசார்யனாம்‌ ஸ்ரீ பார்த்தஸாரதி தரு 
உள்ளம்‌ உகக்கும்படியாகத்‌ தொன்று 
தொட்டு அருளிச்செயல்‌ சேவை கோஷ்‌ 
டியை நடத்திவரும்‌ இந்த ஸபை வர்த்த 
தாம்‌ அபிவர்த்ததாம்‌ ஸ்ரீ பார்த்தஸாரதி 
நிரவதிக அனுக்ரஹ விசேஷணம்‌ என்று 
மங்களாஸாஸனம்‌ செய்‌. து அமைகிறேன்‌. 


110 


திருமங்கை மன்னனும்‌ - 


மணவாள மாமுனிகளும்‌ 


ஸ்ரீ உ. வே. வித்வான்‌ வித்யா பூஷணம்‌ இருநாங்கூர்‌ 1. 9. அண்ணங்கராசார்யு ஸ்வாமி, 


எம்பெருமானார்‌ இவ்வுலகில்‌ நிலை 
நாட்டியருளிய விசிஷ்டாத்வைத ஸ்ரீவைஷ்‌ 
ணவ ஸம்பிரதாயத்தின்‌ குரு பரம்பரை 
யில்‌ பொய்கையாழ்வார்‌ முதலாகத்‌ இரு 
மங்கை மன்னன்‌ முடிவாக ஆழ்வார்கள்‌ 
பதின்மரும்‌, பெரிய பெருமாள்‌ தொடங்கி 
மணவாள மாமுனிகள்‌ வரை ஆசாரியர்‌ 
கள்‌ பதினெண்மரும்‌ பிரசித்தமானவர்‌ 
கள்‌. திருமங்கை மன்னன்‌ திருவரங்கம்‌ 
திருப்பதியில்‌ மணிமண்டப கோபுர ப்ரா 
காராதி கைங்கர்யங்ககாச்‌ செய்தார்‌. 
ஈம்பெருமாள்‌ திருவுள்ளமுகந்து இரு 
மங்கை மன்னனை, “உமக்கு விருப்பமான 
வரம்‌ கேளும்‌ தருகிறோம்‌'' என்றார்‌. அவ 
ரும்‌, “தேவரீர்‌ மார்கசீர்ஷ (மார்கழி) 
சுக்ல ஏகாதசி முதல்‌ பத்து தினங்கள்‌ 
வேத விண்ணப்பத்தைத்‌ திருச்செவி 
சாத்தியருளும்போ.து நம்மாழ்வாரின்‌ திரு 
வாய்மொழியையும்‌ வேத ஸாம்யம்‌ 
கொடுத்துத்‌ திருச்செவி சாத்தியருளியும்‌ 
ஆழ்வார்‌ இருவடிதொழவும்‌ அனுக்ர 
ஹிக்கவேணும்‌” என்று வரம்‌ வேண்டி 
னார்‌. நம்பெருமாளும்‌ “அப்படியே 
ஆகுக” என்று வரம் கொடுத்தருளினார்‌: 
திருமங்கை மன்னனும்‌ திருக்குருகூர்‌ என்‌ 
னும்‌ ஆழ்வார்‌ திருககரியிலிருக்து ஈம்மாழ்‌ 
வாரைத்‌ திருவரங்கத்துக்கு எழுந்தருளப்‌ 
பண்ணிக்கொண்டு வந்து அவ்வேதாத்ய 
யனத்‌ திருநாளில்‌ வேதத்தோடு கூடத்‌ 
இருவரய்மொழியையும்‌ விண்ணப்பிக்கச்‌ 
செய்தும்‌, திருநாள்‌ முடிவில்‌ ஆழ்வார்‌ 
இருவடி தொழச்‌ செய்தும்‌, மீண்டும்‌ ஆழ்‌ 
வாரை ஸ்வஸ்தானத்தில்‌ எழுந்தருளப்‌ 
பண்ணி வீட்டுத்‌ திரும்பினார்‌. ௩ம்‌ பெரு 
மாளும்‌ இத்திருநாளின்‌ பூர்த்யங்கமாகத்‌ 


தை அமாவாஸ்யை யன்று திருமஞ்சனக்‌ 
காவேரியில்‌ தாம்‌ கொண்டருளின மஞ்சள்‌ 
குளி உத்ஸவத்தைத்‌ திருமங்கை 
மன்னனுக்குப்‌ பகுமானமாக அளித்து, நீர்‌ 
இவ்வுத்ஸவத்தைக்‌ கொண்டாடிக்‌ கொள்‌ 
ளும்‌” என்று நியமித்தார்‌. அவரும்‌ மஹா 
பிரஸாதம்‌ என்று அந்நியமனத்தை ஏற்று 
தம்மோடொத்த திருமாலடிபார்களுடன்‌ 
இவ்வுத்ஸவத்தைக்‌ கொண்டாடிக்கொண் 
டார்‌. இப்போது அர்ச்சாவதாரத்திலும்‌ 
பிரதி வருஷம்‌ தை அமாவாஸ்யையின் று 
இருமங்கை மன்னன்‌ தமது அவதார 
ஸ்தலத்திற்கு அருகில்‌ உள்ள திருநாங்கூர்‌ 
திவ்யதேசத்தில்‌ பெருகும்‌ காவேரியின்‌ 
பிரிவான மணிகர்ணிகையில்‌ இம்மஞ்சள்‌ 
குளி உத்ஸவத்தைக்‌ கொண்டாடிக்கொள்‌ 


"கறார்‌. அந்தச்‌ சமயம்‌ திருநாங்கூர்‌ திவ்ய 


தச எம்பெருமான்கள்‌ பதினொருவரையும்‌ 
இருமங்கையாழ்வார்‌ மங்களாசாஸனம்‌ 
செய்ய எம்பெருமான்கள்‌ ஆழ்வாருக்குத்‌ 
“திருமாலை, பரிவட்டம்‌, ஸ்ரீ சடாரி, பகு 
மானம்‌ செய்கிறார்கள்‌. பகுமானம்‌ பெற்று 
மிகக்‌ கம்பீரமாகச்சேவை சாதிக்கும்‌ 
திருமங்கை மன்னனை மணவாள மாமுனி 
கள்‌ சேவித்‌ து அவ்வடிவழகில்‌ ஈடுபட்டு 
வடிவழகு சூர்ணையை அனுசர்தித்துக்‌ 
கொண்டு மங்களா சாஸனம்‌ செய்தருள 
கறார்‌. மாமுனிகள்‌ அனுசர்தித்தருளிய 
திருமங்கை மன்னன்‌ வடிவழகு குர்ணை 
யை அனுபவிப்போம்‌ இப்போது: 


அணைத்தவேலும்‌, தொழுதகையும்‌ அழும்‌ 
இய இருநாமமும்‌. ஓம்‌ என்ற வாயும்‌, உயர்ந்த 
மூக்கும்‌, குளிர்ந்த முகமும்‌, பரந்த விழியும்‌, 
பதிந்த நெற்றியும்‌, நெறித்த புருவமும்‌, 
சுருண்ட குழலும்‌, வடிந்த காதும்‌, அசைந்த. 


111 





























காது காப்பும்‌, தாழ்ந்த செவியும்‌, சரிந்த கழுத்‌ 
தும்‌, அகன்ற மார்பும்‌, இரண்ட தோளும்‌, 
ரெளித்த முதுகும்‌, குவித்த இடையும்‌, அல்லிக்‌ 
கயிறும்‌, அழுந்திய ராவும்‌, தூக்யெ கருங்‌ 
கோவையும்‌, தொங்கலும்‌, தனிமாலையும்‌, 
தளிருமிளிருமாய்‌' நிற்றெ நிலையும்‌, சாத்திய 
இருத்தண்டையும்‌, சதிரான வீரக்கழலும்‌, 


தஞ்சமான தாளிணையும்‌, குந்தியிட்ட கணைக்‌. 
காலும்‌,, குளிரவைத்த இருவழி மலரும்‌, 
வாய்த்த மணங்கொல்லையும்‌, வயலாலி மண 
வாளனும்‌, வாடினேன்‌ வாடி வாழ்வித்தருளிய 
நீலக்‌ கலிகன்றி. மருவலர்தம்‌ உடல்‌ துணிய 
வாள்வீசும்‌ பரகாலன்‌ மங்கை மன்னனான 
வடிவே. 


உறை கழித்த வாகாயொத்த விழிமடந்தை மாதர்மேல்‌ 
உருக வைத்த மனமொழித்‌.து இவ்வுலகளந்த ஈம்பிமேல்‌ 
குழையை வைத்து மடலெடுத்த குறையலாளி திருமணங்‌ 
கொல்லை தன்னில்‌ வழிபறித்த குற்றமற்ற செங்கையான்‌ 


மறையுரைத்த மந்திரத்தை மாலுரைக்க வவன்முனே 
மடியொடுக்கி மனமடக்க வாய்புதைத்‌.து வொன்றலார்‌ 
கறைகுளித்த வேலணைத்‌.து நின்‌ றவிக்த நிலைமை என்‌ 
கண்ணை விட்ட கன்றிடாது கலியனாணை ஆணையே. 


“காதும்‌ சொரிமுத்தும்‌, கையும்‌, கதிர்வேலும்‌ 
தாது புனை தாளிணையும்‌, தனிச்சிலம்பும்‌,--8ீதிபுளை 
தென்னாலி நாடன்‌ இருவழகைப்போல 
என்னாணை ஓப்பாரில்லையே, 

்‌ 


வேலணைத்த மார்பும்‌ விளங்கு திருவெட்டெழுத்தை 
மாலுரைக்கத்‌ தாழ்த்த வலச்செவியும்‌_தாளிணைத்‌ 
தண்டையும்‌ வீரக்கழலும்‌ தார்க்கலியன்‌ கன்முகமும்‌ 
கண்டு களிக்கும்‌ என்‌ கண்‌" 

'இதுவோதிருவரசு, இதுவோ 'திருமணங்கொல்லை 
இதுவோ எழிலாலி என்னுமூர்‌--இதுவோதான்‌ 
வெட்டும்‌ கலியன்‌ வெருட்டி. நெடுமாலை 
எட்டெழுத்தும்‌ பறித்த விடம்‌. 


ஸ்ரீமதாலி ஸ்ரீரகரீ நா காய கலிவைரிணே। 
சஅஷ்‌ கவிப்ராதாஈாய பரகாலாய மங்களம்‌॥ 


வெய்ய 





மத்‌ பரமஹம்ஸ வானமாமலை ஜீயர்‌ ஸ்வாமிக்கு மரியாதை 


ஸ்ரீ ௨. வே. 3) A. கோபால ஐயங்கார்‌ சொற்பொழிவு 





இவ தாமகாத்தர்கள்‌ 





| - இக. 6, ராகுரதனம்‌ பின்க்‌ (1938-39) 
| | ஜீமான ௨ லே 0; ஈரஸிமமாசாரியர்‌, அட்வகேட (19992843 








கதீக. வே. 7, 4. வரதரசாரியர்‌ (1153-1529) 























மாயமா yuna பசி ADO ans சாத? 





(8861) fires 1M ௨.௨௫ காலது ரா 





ஒர மச மூறா்ந்த யல ரவ 


மற்றும்‌ சில நிகழ்ச்சிகள்‌ 






ந 


அஷ்டகோத்ரம்‌ வேத வாத்தியாப்ப்ரீ உ. வே. வேங்கடாசாரியர்‌ ஸ்வாமி (தம்‌ சிஷ்யர்‌ 
களுடன்‌ உத்தமாச்ரமத்தில்‌) ஸ்ர 


ங்கம்‌ ராமசாமி ஐயங்காரைக்‌ காணலாம்‌, 







ஸ்ரீ௨. வே. இருமலை கல்லான்‌ ராமகிருஷண ஐயங்கார்‌ இயற்றிய “ஆழ்வார்கள்‌ கண்ட 
அல்லிக்கேணி” வெளியீட்டு வீழா [வை. மு. கோபாலகிருஷ்ணமாசாரியர்‌ ஸேவை 
ஸாதிப்பதைக்‌ கரணலாம] 








உ முகலியாண்டான்‌ ஸ்வாமிகள்‌ 11900) 

















கனமிகு மாநில ஆளுநர்‌ பவரகர்‌ மகாராஜாவுக்கு வரவேற்பு (தர்மகர்த்தா வெ, மூ 
ரங்கநாதம்‌ செட்டியாரும்‌ கோஷ்டி செயலாளர்‌ புரிசை கோபாலாசரரியரும்‌ (1950) 


முதல்‌ அமைச்சர்‌ காமராஜ்‌ நாடார்‌ அவர்களுக்கு வரவேற்பு (1956) 











ய்ீஉ.வே,ா, 4. வரதாசாரியா ஸ்வாமி ஷஷ்டி அப்தயூர்த்தி கோஷ்டி (1958) 


வரி காவஜேபம்‌ (சர்கர்த்தா 0. 5. பாரத்தாசர.இ. 
கராயதரிசி காவதிமூனி. அனக்காசாரியரையம்‌. 






















அமைச்சர்‌ 16, வேங்கடஸ்வாமி ராயுடு அவர்களுக்கு வர வேம்பு (1960) 


மத்தியஅரசு அமைச்சர்‌ அவர்களுக்கு வரவேற்பு (1005 

















(086) haope செ சரத அறமா 





25 FRE அரசாள png 


சசிதர இதமாகத்‌ 2 morris 


சளி hsp sopatorrn fog 














தேசூர்‌ ஸ்ரீனிவாஸவரதாசாரியர்‌ (அத்யாபகர்‌) 
ஷஷ்டி அப்‌தபூர்த்திக்கு ஸந்கிதி மரியாதை 


ஸ்ரீ ௨. வே. தேசூர்‌ நல்லான்‌ சக்ரவர்த்தி 
ஸ்ரீனிவாஸ வரதாசாரியர்‌ ஸ்வாமி (அத்யாபகர்‌) 





1933 முதல்‌. தொடக்கதாரர்‌ 1953. விச்வரூபம்‌ ஸுப்ரபாதம்‌ முதற்கொண்டு 
கைங்கர்யத்தை வீடாது பழுத்த ஸேவை புரிபவர்‌. உபதேசரத்தினமாலை 
திருவாய்மொழி நூற்றந்தாதி இவைகக ௩ம்‌ ஸந்நிதியில்‌ கல்வெட்டில்‌ 
பொறித்தவர்‌. மிக்க ஆர்வத்துடனும்‌ ஊக்கத்துடனும்‌ அன்வயித்தவர்‌ 
(சமீபத்தில்‌ வைகுண்டவாசி ஆனார்‌) 








தேரூர்‌ ஸ்ரீனிவாஸவர தாசாரியர்‌ (அத்யாபகர்‌ 
தேவப்‌ பெருமாளும்‌” 
என்ற நூல்‌ வெளியீட்டு விழா 


) எழுதிய 
ஸ்ரீ ராமாநுஜ தரிசனமும்‌, 


காஞ்சி P.B. அண்ணாஸ்வாமி தலைமை வகித்தார்‌, 








ஸ்ரீ உபயவேதாந்தவித்வான்‌ ஒழப்பாக்கம்‌ 


2 ரங்கஸ்வாமி ஐயங்கார்‌ (பிரபல 
ஜோதிடர்‌) 1959 மூதல்‌ வே பாராயணம்‌ (சமீபத்‌ 


தில்‌ வைகுண்டவாசியானார்‌) 

















(வர) சி சற seme inFmp wFFarterrpme ware ஐ 2வசி சபா 3 








1982 கோஷ்டியின்‌ சிறப்புவிமா நடத்துவதை முன்னிட்டு அத்யாபகர்களின்‌ 
பொதுக்கூட்டம்‌ 








தற்போதைய அத்யாபகர்கள்‌ 





ஸ்ரீ உ.வே. அநந்தேரி கந்தாடை 


ஸ்ரீனிவாஸாசாரியர்‌ 
தலைவர்‌ அத்யாபகம்‌, வேதபாராயணம்‌ 
1934 முதல்‌ தொடர்ந்து 50 வருடம்‌ 
மிக்க ஊக்கத்துடன்‌ கைங்கர்யம்‌ புரிபவர்‌. 
தொடக்கதாரர்‌ 1941. 





௩ 





k oi 


ஸ்ரீ. உ. வே. குவளை ராமா னுஜாசாரியர்‌, 


அத்யாபகம்‌, வேதபாராயணம்‌. 
1945 முதல்‌. தொடக்கதாரர்‌ 1948. 


ஸ்ரீ. உ. வே. அகரம்‌ இருஷ்ணமாசாரியர்‌ 


(காந்தூர்‌ ஸ்வாமி) 


1945 முதல்‌ கைங்கர்யம்‌. தொடக்கதாரர்‌ 1963 





ஸ்ரீ. உ. வே. &. ராமானுஜாசாரியர்‌ ஸ்வாமி 


(அத்திசோழமங்கலம்‌) 


1962 முதல்‌ (தொடக்கதாரர்‌ 1974) 








ஸ்ரீ. உ. வே. இருமலை, விஞ்சிமூர்‌ ஈரஸிம்மாசாரியர்‌ ஸ்ரீ. உ. வே. V, ௩, வரதகாராயண ஐயங்கார்‌ 
1964 முதல்‌ (தொடக்கதாரர்‌ 1983) = 1959 முதல்‌ 1974 வரை: மறுபடி 1983. 
தொடக்கதாரர்‌ 1983, 


Srivatsan 





ஸ்ரீ. ௨. வே. ழோனூர்‌ K. ௩. வேங்கடகிருவ்‌ 2 
ட்‌ னு ருஷ்ணன்‌ ஸ்ரீ. உ.வே. திருச்சேறை 8. 
1945 முதல்‌ வேதபாராயணம்‌ “(1969 ன ௮௦5. ராமானுஜாசாரிய/ 





ஆழ்வார்களின்‌ திவ்யதேசாநுபவம்‌ 
ஸ்ரீ உ, வே. இருகாங்கூர்‌ 1. 8. 8, ஸ்ரீநிவாஸாசாரியார்‌. 
(ஸ்ரீராமானுஜ மிஷன்‌ பொதுச்செயலாளர்‌) 


பகவத்‌ குணாநுபவத்தில்‌ ஆழ்ந்து 
ஆழ்ந்து நிற்பவர்கள்‌ ஆழ்வார்கள்‌ எனப்‌ 
படுவர்‌. அவ்வநுபவத்தால்‌ உண்டான 
ஆநந்தம்‌ மிகுதியாக அதன்‌ போக்குவீடாக 
பகவத்‌ ப்ரேரணையால்‌ அவர்கள்‌ நினை 
வின்றியே இலக்கணம்‌ பொருந்திய 
பாசுரங்களாக வெளிப்பட்டது. அப்‌ 
பாசுரங்கள்‌ திவ்யப்பிரபந்தம்‌ என வழங்‌ 
கப்படுகின்றன. ஆழ்வார்கள்‌ திவ்ய ஸரி 
கள்‌ எனப்படுகின்றனர்‌. அவர்களுள்‌ 
சிலர்‌ இருந்த இடத்திலிருந்தே யோக 
ஸாஷாத்காரத்தால்‌-ஞானக்‌ கண்ணால்‌ 
அந்தந்த ஸ்தலங்களையும்‌, அவற்றின்‌ 
சிறப்புக்களையும்‌ கண்டனுபவித்துப்‌ பாசு 
ரங்களை வெளிப்படுத்தினர்‌. நம்மாழ்வார்‌ 
அத்தகையர்‌. சிலர்‌ அந்தந்த ஸ்தலங்கள்‌ 
தோறும்‌ நேரில்‌ சென்று அவற்றின்‌ சிறப்‌ 
புக்களை நேரில்கண்டு அனுபவித்துப்‌ பாசு 
ரங்களை வெளிப்படுத்தினர்‌. திருமங்கை 
யாழ்வார்‌ அத்தகையர்‌. வடக்கே இமயத்‌ 
தில்‌ திருப்பீரிதி தொடங்கித்‌ தெற்கே 
மஹேந்திர மலைச்சாரலில்‌ திருக்குறுங்குடி. 
வரை எண்பதுக்கும்‌ மேற்பட்ட ஸ்தலங்‌ 
கனை நேரில்‌ கண்டு அனுபவித்தார்‌. அந்த 
ஸ்தலங்கள்‌ எல்லாம்‌ திவ்ய தேசங்கள்‌ 
என வழங்கப்படுகின்றன. ஆகவே ஸ்ரீ 
வைஷ்ணவர்களுக்கு திவ்ய ஸுரிகள்‌. 
திவ்யப்‌ பரபந்தம்‌, திவ்ய தேசம்‌ என்ற 
மூன்று திவ்யம்‌ முக்கயமானவை. 

ஆழ்வார்களில்‌ கடைசியான இரு 
மங்கையாழ்வார்‌ தாம்‌ நேரில்‌ கண்ட 
அந்தந்தத்‌ திவ்ய தேசங்களில்‌ முந்திய ஆழ்‌ 
வார்கள்‌ பாடியருளிய திவ்யப்‌ பிரபந்தங்‌ 
களை, முக்கியமாக நம்மாழ்வார்‌ அருளிய 


இருவாய்மொழியை, பகவத்‌ கைங்கர்யம்‌ 
புரிபவர்கள்‌ கைங்கர்ய காலங்களில்‌ அது 
ஸ்தானம்‌ செய்து வருவதைக்‌ கண்டு 
அதை ஆங்காங்கே வெளிப்படையாகவும்‌ 
குறிப்பாகவும்‌ காட்டியுள்ளார்‌. காஞ்சியில்‌ 
அட்டபுயகர திவ்ய தேசப்பதிகத்தில்‌ *செர்‌ 
தமிழ்‌ பாடுவார்‌ தாம்‌ வணங்கும்‌ தேவர்‌ 
இவர்‌ கொல்‌' (பெரிய திருமொழி 2-8-2) 
என்று அருளியிருப்பதைக்‌ காணலாம்‌. 
அதேபோல்‌ திருக்கோவலூரில்‌ ““ஆங்கரும்‌ 
பிக்‌ கண்ணீர்‌ சோர்ந்தன்புகூரும்‌ அடியவர்‌ 
கட்காரமுத மானான்தன்னை” (பெ. தி. 
2.104) என்றும்‌, இருநறையூரில்‌ “செம்‌ 
மொழிவாய்‌ நால்வேத வாணர்‌ வாமும்‌ 
இிருமறையூர்‌, மணிமாடச்‌. செங்கண்‌ 
மாலை! (பெ. தி. 6. 6.10) என்‌ றும்‌, தேரழுந்‌ 
அரில்‌ “செந்தமிழும்‌ வடகலையும்‌ இகழ்ந்த 
காவும்‌ தஇிசைமுகனை யனையலர்கள்‌ 
செம்மைமிக்க அர்தணர்தமாகுதியின்‌ 
புகையார்‌ செல்வத்‌ தணியழுந்தூர்‌ நின்‌ 
கந்த அமரர்கோவே” (பெ. இ, 7.8.7) 
என்றும்‌, சிறுபுலியூரில்‌ குறிப்பாக “கிளி 
மடவார்‌ செவ்வாய்‌ மொழி பயிலும்‌ சிறு 
புலியூர்‌” (பெ.தி. 7.9.8) என்றும்‌, “கோவை 
யின்‌ தமிழ்‌ பாடுவார்‌ குடமாடுவார்‌. 
ஆறங்கம்‌ வல்லவர்‌ தொழும்‌ தேவ தேவ 
பிரான்‌ கோட்டி யூரானே” (பெ.தி.9.10.9.) 
என்றும்‌ திவ்ய தேசங்களில்‌ தான்‌ கண்‌ 
டநுபவித்த செந்தமிழ்‌ திவ்ய ப்ரபந்தாது 
ஸந்தானத்தை வெளிப்படுத்தியுள்ளார்‌. 
பெரியாழ்வாரும்‌ திருக்கோட்டியூர்‌ பதிகத்‌ 
தில்‌, *குருந்தமொன்‌ றொகித்தா னொடும்‌ 
சென்று கூடியாடி விழாச்செய்து திருந்து 
நான்மறையோர்‌ இராப்பகல்‌ ஏத்திவாழ்‌ 





15 113 








திருக்கோட்டியூர்‌” (பெரியாழ்‌ திரு. 4.4.7) 
என்று இருந்து நான்மறை என்று ஈம்மாழ்‌ 
வாரின்‌ கால்வேத ஸாரமான காலு திவ்‌ 
யப்‌ பிரபந்தங்களைக்‌ குறிப்பாக உணர்த்தி 
யுள்ளார்‌. குலசேகரப்‌ பெருமானும்‌, திரு 
வரங்கப்‌ பகுதியில்‌, “அமரர்கள்‌ தம்‌ தலை 
வனை அந்தமிழின்பப்‌ பாவினை அவ்‌ வட 
மொழியைப்‌ பற்றற்றார்கள்‌ பயிலரங்கத்‌ 
'தரவணையில்‌ பள்ளிகொள்ளும்‌ கோவினை”” 
(பெருமாள்‌ திரு. 1-4) என்று பற்றற்ற 
நான்மறையோரான ஸ்ரீ வைஷ்ணவர்கள்‌ 
உபய வேதத்தையும்‌ திருவரங்கத்தில்‌ 
பயில்கின்றனர்‌ என்பதைக்‌ குறிப்பிட்டுள்‌ 
ளார்‌. உபய வேதம்‌ என்பது வடமொழி 
நூல்‌ வேதமும்‌ ஈம்மாழ்வார்‌ அருளிய 
செந்தமிழ்‌ நால்‌ வேதமும்‌ மற்ற ஆழ்வார்‌ 
கள்‌ தவ்யப்ரபந்தமும்‌ ஆகும்‌. பகவத்‌ 
ஆராதன காலத்தில்‌ அலங்காராஸனத்‌ 
இல்‌ செவிக்கின்பம்தரும்‌ இனிய ஸ்தோத்‌ 
ரங்களால்‌ எம்பெருமானை இன்புறச்செய்ய 
வேண்டும்‌ என்பது பாஞ்சராத்ரம்‌: முத 
லான ஆகமங்களில்‌ கூறப்பட்டது. வேத 
விண்ணப்பத்தோடு ஆழ்வார்களின்‌. திவ்ய 
ப்ரபந்தங்களையும்‌ வேதார்த்த விவரண 
மாய்‌ வேத துல்யமாய்‌ வேதியர்கள்‌ ஏற்று 
அ.நுசந்தித்தனர்‌, இ.து பகவானுக்கு அபி 
மதமாய்‌ அமரைதது. மற்ற மதங்களில்‌ 
தமிழ்‌ ப்ரபந்தங்களுக்கு இந்தச்‌ சிறப்பு 
ஏற்படவில்லை, வேதார்த்த விவரண மல்‌ 
லாததோடு வேதவிருத்தார்த்தத்தைக்கூறு 
முகத்தால்‌ வேதியர்‌ அதைக்‌ கைக்கொள்ள 
வில்லை. ஆகவே விஷ்ணு கோவில்களில்‌ 
தான்‌ “வேதபாராயணகாரர்கள்‌, திவ்யப்ர 
பந்த அத்யாபகர்கள்‌”' என்று கைங்கர்யம்‌ 
புரிபவர்கள்‌ உண்டாயினர்‌. அவர்கள்‌ வேத 
மோதும்‌ அந்தணர்களாகவே அமைக்‌ 
தனர்‌. பகவதாராதன அங்கமாய்‌ அதில்‌ 
அடங்கினதாய்‌ அதைச்‌ செய்யத்‌ தகுதி 
யுடையவர்களான அந்தணர்களே திவ்ய 
ப்ரபந்தத்தையும்‌ கோவில்களில்‌ ௮.நுஸர்‌ 
இப்பது யுக்தம்‌ என்று அனைவரும்‌ அதை 
ஏற்றுக்கொண்டனர்‌. 


தருமங்கையாழ்வார்‌ மேலும்‌ அந்தர்‌ 
தத்‌ இவ்ய தேசங்களை அ நுபவிக்கும்‌ போது 
அங்குத்‌ தமக்கு முன்பு அறுபவித்த ஆழ்‌ 
வார்களின்‌ பாசுரங்களையும்‌, சரித்திரங்‌ 
களையும்‌ தெரிந்து கருத்தில்‌ கொண்டு தம்‌ 
பாசுரங்களில்‌ அவற்றைக்‌ குறிப்பிட்டுள்‌ 
ளார்‌. திருவல்லிக்கேணிப்‌ பதிகத்தில்‌ 
“முவதத்தை வேதத்தின்‌ சுவைப்பயனை"' 
என்னும்‌ இரண்டாம்‌ பாசுரத்தில்‌ “ஒப்ப 
வரில்லா மாதர்கள்‌ வாழும்‌ மாடமா 
மயிலைத்‌ இருவல்லிக்கேணிக்‌ கண்டேனே", 
என்று பெண்கக£ப்பிரதானமாக வருணித்‌ 
திருப்பது முந்திய ஆழ்வாரான பேயாழ்‌ 
வார்‌ “எந்தை ஒருவல்லித்‌ தாமரையாள்‌. 
ஒன்றிய சீர்‌ மார்பன்‌ திருவல்லிக்கேணி 
யான்‌" என்று பிராட்டி பிராதான்யமான 
ஊர்‌ திருவல்லிக்கேணி என்று அநுஸர்‌ 
இத்திருப்பதைக்‌ கருத்தில்‌ கொண்டே. 
இதை இங்கு :*ஒப்பவரில்லா........ 
பிராட்டி பரிகரமேயாயிற்று, “காஈயோர்‌ 
ஸித்யதே பரம்‌'' என்று அவள்‌ விபூதியும்‌ 
ஈச்வர விபூதியுமாய்‌ இரண்டு கூறாயிறே 
இருப்பது. மயிலாப்பூர்‌ என்று படை 
வீட்டுக்குப்‌ பேர்‌” என்ற பெரியவாச்சான்‌ 
பிள்ளை வ்யாக்யானம்‌ விளக்குகிறது. 


இருவல்லிக்கேணியில்‌ ஸ்ரீ பேயாழ்‌ 
வாரால்‌ திருத்திப்‌ பணி கொள்ளப்பட்ட 
இருமழிசைப்பிரான்‌ இங்குப்‌ பார்த்தசார 
இக்கு முன்பே வந்து உலகமளந்த சிரமம்‌ 
தீர, கடற்கரையில்‌ குளிர்ந்த காற்று வீச 
ஐந்தலை வாய்‌ காகத்தணையில்‌ சயனித்துக்‌ 
கொண்டிருக்கும்‌ வேதவல்லி நாயகனான 
மந்காதன்‌ எம்பெருமானை அனுசந்தித்‌ 
தார்‌, “தாளால்‌ உலகமளர்த அசைவே 
கொல்‌" என்று. அதைக்‌ கருத்தில்‌ 
கொண்டு திருமங்கையாழ்வார்‌ இரண்‌ 
டாம்‌ பாசுரத்தில்‌ “வேதத்தை........ 
என்னையாளுடையப்பனை" என்று அறுஸர்‌ 
தத்தார்‌. முதல்‌ பாசுரத்தில்‌ முன்னும்‌ 
பின்னும்‌ க்ருஷ்ணுவதார சரிதமே அனு 





114 


பவிக்கப்படுகறபடியால்‌ “புரமெரி செய்த 
சிவனுறு துயர்களை தேவை”? என்பதுவும்‌ 
க்ருஷ்ணாவதார சரிதாமாகவே அறுபவிக்‌ 
கலாம்‌. வ்யாக்யானத்தில்‌ பிதாவான பிர 
மனின்‌ தலையையறுத்துப்‌ பாதகியான 
ருத்ரனின்‌ கையில்‌ ஓட்டிக்கொண்ட ௮ம்‌ 
மண்டையோட்டில்‌ இரந்துண்ணும்‌ எளி 
வரவைத்‌ தண்‌ திருமார்பில்‌ வாச நீரை 
அதில்‌ அக்ஷயம்‌ என்று வார்த்து அம்‌ 
மண்டையோடு அவன்‌ கையில்‌ நின்றும்‌ 
விழுந்து போகச்செய்து நீக்கின வருத 
சாந்தம்‌ குறிக்கப்பட்டுள்ளது. க்ருஷ்ணா 


வதாரத்தில்‌ பாணாஸார யுத்தத்தின்‌ 
போது தன்‌ அடியானான பாணனுக்கு 
உதவியாகப்‌ பரிவாரத்தடன்‌ வந்த 


ருத்ரன்‌ பயந்து ஓடும்படியைக்‌ கண்டு 
கண்ணன்‌ இரக்கத்தோடு பாணனைக்‌ 
காத்து ருத்ரனின்‌ எளிவரவைப்‌ போக்‌ 
இனான்‌. இந்தச்‌ சரித்திரத்தைப்‌ பேயாழ்‌ 
வார்‌ தஇிருமழிசைப்பிரானுக்குக்‌ குறிப்‌ 
பிட்டு அவரைத்‌ திருத்தினார்‌. பேயாழ்‌ 
வார்‌ பாணாஸார யுத்த சரிதத்தை 
*-மகனொருவர்க்‌ கல்லாத மாமேனி மாயன்‌ 


டய வாணன்‌ தோள்‌ செற்றான்‌ கழலே 
நிறைசெய்து என்நெஞ்சே நினை”, 
என்று அ.நுஸந்தித்தார்‌. அவரே “ அல 
ரெடுத்த உந்தியான்‌ ஆன--பத்மகாப 
னான--ஏம்பெருமான்‌, மாமலரான்‌ வார்‌ 
சடையான்‌ என்றிவர்கட்கு எண்ணத்‌ 
தானாுமோ? இமை” சிறிது ஆராய்ந்து 
பார்‌ என்று 97-வது பாசுரத்தில்‌ அருளி 
னர்‌. இதைக்‌ கைக்கொண்ட திருமழிசைப்‌ 
பிரான்‌ தமது திருச்சந்தவிருத்தப்‌ பிரப்‌ 
தத்தில்‌ *குந்தமோடு குலம்‌ வேல்கள்‌”... 
21 அந்த வந்த ஆகுலம்‌ அமரரே அறி 
வரே”; வண்டுலாவு கோதை மாதர்‌...... 
வாணனுக்கு இரங்கனான்‌ எம்மாயனே 
(70, 71வது பாசுரம்‌) என்றருளிச்செய்‌. 
தார்‌. ஆகவே “சிவனுறு துயர்கக£ 
தேவை” என்று திருமங்கையாழ்வார்‌ 
பாணாஸுர யுத்தத்தின்போது சிவனுக்கு 
ஏற்பட்ட 'தோல்வியாலான துயரைப்‌ 





போக்கனெதைக்‌ குறிப்பிட்டார்‌ என்ன 
லாம்‌. வீரிவிழ்கஞ்சி இவ்வளவோடு 
அமைகிேன்‌.. 

ஆக்‌ 

[13] 


> 


கு 


௪௬ 


115 














அமுதமொழி 


ஸ்ரீ ௨. வே. அஷ்டகோத்ரம்‌ V. 8. வேங்கடாசாரியர்‌ 


ஆர்வசன பூஷணத்தின்‌ ஆழ்பொருள்‌ 
எல்லாம்‌ அறிவார்‌? என்று உபதேச 
ச.த்தினமாலையில்‌ ஸ்வாமி. மணவாள 
மாமுனிகள்‌ கேட்டருளுகிறார்‌. இந்தப்‌ 
பாசுரத்தின்‌ உயிர்நிலை என்னவெனில்‌, 
ஆர்‌ அது சொல்‌ நேரில்‌ அனுட்டிப்பார்‌? 
என்பதாகும்‌, 


ஸ்ரீ ராமாயணத்தில்‌ முனிவர்‌ கேட்ட 
முதல்‌ கேள்வி, “கேரர்வஸ்மிர்‌ ஸாம்ப்ரதம்‌ 
லோகே குணவார்‌ கச்‌ சவீர்யவாம்‌ 2” என்‌ 
பது. சந்திரனுக்குக்‌ கலைகள்‌ பதினாறு 
ஸ்ரீ ராமபிரான்‌ இருக்குணங்கள்‌ பதினாருக 
முனிவர்‌ கேட்டமையால்‌ ஸ்ரீ ராமசர்‌ 
திரன்‌ என்ற திருநாமம்‌ அமைர்தது. 
சத்யம்‌, அன்பு, பரிவு மூன்றும்‌ நிரம்பி 
யுள்ளது. ஸ்ரீ ராமாவதாரம்‌. மேலே 
காட்டியுள்ள ஸ்ரீ வச பூஷண சாஸ்திரம்‌ 
“குற்றம்‌ செய்தவர்கள்‌ பக்கல்‌ பெர்றை 
யும்‌, கிருபையும்‌, சிரிப்பும்‌, உப்பும்‌, 
உபகார ஸ்ம்ருதியும்‌ நடக்க வேணும்‌'' 
(சூர்ணை 365) என்று சொல்கிறது. 


இந்த ஐந்து தத்வங்களும்‌ ஸ்ரீராம 
பிரான்‌ ஓருவரிடமே பூர்ணமாக நிரம்பி 
யுள்ளன. சாமானியர்களும்‌ விசேஷாதி 
காரிகளும்கூட அனுஷ்டிக்க முடியாத 
இக்குணங்களை அனுஷ்டித்துக்‌ காட்டி 
யது சக்ரவர்த்தி இருமகன்‌ ஒருவனுக்கே 
உள்ள ஏற்றமாகும்‌. ஆனதுபற்றியே 
“படிகொண்ட கீர்த்தி இராமாயண 
மென்னும்‌ பத்திவெள்ளம்‌ குடிகொண்ட 
கேரயில்‌ இராமானுசன்‌ குணம்‌ கூறும்‌” 
என்று பாடிப்‌ பரவுறோர்‌, அமுதனார்‌. 


ஸ்ரீ ராமாவதார, த்தில்‌ காகாஸுர 


விருத்தாந்தத்தில்‌ பொறையைக்‌ கரண 
லாம்‌. க்ருபையை - “மரணாந்தாநிவை 
ராணி? நிரூபிக்கும்‌. இங்கே ஈடு வரு 
மாறு: “இவன்‌ ஜீவிக்கிறநாளிலே நாம்‌ 
செய்யும்‌ ஈன்மை இவன்‌ விலக்காதொழி 
வது காண்‌ என்றிருக்தோம்‌. அது அம்‌ 
நாளில்‌ பெற்றிலோம்‌. நாம்‌ தேடியிரும்‌ 
திதுமுந்துறமுன்னம்‌ ஸித்திக்கப்பெற்றோ 
மிறே, நீர்‌ இறாய்த்திருந்தாராகில்‌, குடல்‌ 
அடக்குடையாரிலே ஒருவன்‌ செய்யும்‌ 
அத்தனையன்றோ நாம்‌ இவனுக்கு வேண்டு 
வன செய்ய. நீர்‌ பின்னைக்கடக்க ரில்லீர்‌ 
என்றாரிறே” வனவாஸத்தின்‌ உகப்பை 
இஹ வத்ஸ்யாமி ஸெளமித்ரே ஸார்த்த 
மேதே௩ பக்ஷிணா'” என்றருளிச்செய்தார்‌. 
“ஐயர்கோற்‌ கீழே வர்த்திக்க வேண்டு 
மென்று பார்த்தோம்‌. கடுவிலாய்ச்சிக்கு 
ப்ரியமில்லாமையாலே போர்தோம்‌. இனி 
மேலுள்ள நாள்‌ இவர்‌ சிறகின்‌ கீழே 
வர்த்திக்கப்‌ பாராகின்றோமென்றானிறே” 
(ஈடு 10.8.6). உபகார ஸ்மிருதிக்குரிய 
இடம்‌, “அபிஷச்ய ச லங்காயாம்‌'”. மகுடா 
பிஷேகம்‌ பெற்ற விபீஷணாழ்வான்‌ மகிழ்ந்‌ 
தான்‌ என்று சொல்லாமல்‌ பெருமாள்‌ 
க்ருத க்ருத்யரானார்‌” என்று ஏற்றம்‌ 
பொலிய “விஜ்வர : ப்ரமுமோத ஹு 
என்றான்‌ வால்மீகி முனிவனும்‌. இப்படிப்‌ 
பட்ட குணபூர்த்தியைச்‌ சாமானியனும்‌ 
அனுவ்டிக்கத்தக்கது எனச்‌ சொல்லும்‌ 
ஸ்ரீவசாபூஷண சாஸ்த்ரம்‌ எவ்வளவு 
அருமைப்பாடு உடையது என்பதை 
மணவாள மாமுனி ஏழு பாசுரங்களால்‌ 
நமக்கு உணர்த்‌ தியருளினார்‌. “ஆர்‌ வசன 
பூடணத்தின்‌ ஆழ்பொருள்‌ எல்லாம்‌ 
அறிவார்‌? ஆர்‌ அது சொல்‌ நேரில்‌ 


116 


அனுட்டிப்பார்‌ 2-—ஒர்‌ ஒருவர்‌ உண்டாகில்‌ 
அத்தனை காண்‌ உள்ளமே எல்லார்க்கும்‌ 
அண்டாத தன்றோ அது!" 


“தெரித்து எழுதி வாசித்தும்‌ கேட்‌ 
டும்‌ வணங்கி வழிபட்டும்‌ பூசித்தும்‌ 
போக்கினேன்போது'' என்ற அருளிச்‌ 
செயலையொற்றி, “முன்னவராம்‌ தம்‌ 
குரவர்‌ மொழிகள்‌ உள்ளப்‌ பெற்றோம்‌: 
முழுதும்‌ ஈமக்கவை பொழுதுபோக்காகப்‌. 
பெற்றோம்‌'' என்று பணித்தருளினார்‌ 
ஸ்வாமி இங்கு, குற்றம்‌ செய்தவர்க 
ளிடத்தில்‌ சிரிப்பு காட்டவேணும்‌ என்று 
நடுவில்‌-அதாவது முன்னம்‌ இரண்டு, 
பின்‌ இரண்டு என்று விட்டுச்‌ சிரிப்பை 
நடுவில்‌ வைத்த அருமைப்பாட்டை 
மாமுனிகளின்‌ ஸ்ரீஸூக்தியாலே அனுப 
விக்கலாம்‌. “அத்ருஷ்ட விரோதமாக 
இவர்களால்‌ செய்யலாவதொன்‌ றில்லை 
யிறே. பாருஷ்யாதி முகத்தாலே க்யாதி 
லாபாதி த்ருஷ்ட விரோதங்களிறே. 
இவர்களால்‌ செய்யலாகாது. அப்படிச்‌ 
சிலவற்றைச்‌ செய்தால்‌ தங்களோபாதி 
நரமும்‌ இவற்றிலே சபலராய்‌ இவற்றி 
அடைய ஹாநியைப்பற்ற கெஞ்சாறல்‌ 
பட்டுத்தளர்வு தோமென்‌ நிருந்தார்களன்‌' 
ரோ. இவர்களின்‌ அறிவிலித்தன மிருந்த 
படி என்‌ என்று பண்ணும்‌ ஹஸம்‌” 
என்பதாகும்‌. 


இன்று பல இடங்களிலும்‌ ஈாலுபேர்‌ 
கூடிக்‌ கைங்கர்யம்‌ (பணி) செய்பவா கணப்‌ 
பரிஹாஸம்‌ செய்வதைக்‌ காண்கிறோம்‌. 
சிரிப்பதுவும்‌, கேலி பேசுவதும்‌ அவர்‌ 
களது குண௩லமாகக்‌ காணக்கிடைக்‌ 
கிறது. பொறாமையே இதற்குரிய காரண 
மாகும்‌. “நான்‌ உஷாராக இருந்தேனா 
னால்‌ எம்பெருமானும்‌ என்னிடமிருந்து. 
தப்பமுடியாது” என்கிறாள்‌ அஸூயை 
தேவி: 
மயிதத்தா வதா நாயாம்‌ விச்வதோஷாப 
ஹாரினா 


ஈசக்ய மீச்வரேணாபி நிரவத்யே ஈவர்த்‌இதும்‌. 
_ஸங்கல்ப ஸர்யோதயம்‌. 


இப்படிப்பட்ட உலகில்‌ கைங்கர்யமே 
போதுபோக்காகக்‌ கொண்டுள்ள வ்யக்தி 
விசேஷங்களைப்‌ பல திவ்ய தேசங்களில்‌ 
இன்னும்‌ காணமுடிகிறது. அதற்கு 
ஸ்ரீவச௩ பூஷண சாஸ்த்ரமும்‌ மாமுனி 
களின்‌ வார்‌ த்தைகளுமே உயீர்கிலையாவன, 


ஸ்ரீவைஷ்ணவ உலகில்‌ இவ்விரு 
வரைக்‌ குறிப்பிட்டுச்சொல்வான்‌ ஏனென்‌ 
னில்‌, “அந்தகன்‌ சிறுவன்‌” இருவல்லிக்‌ 
கேணிப்‌ பாசுரத்தில்‌ (2-3-6) ஒரு ஐதிஹ்‌ 
யம்‌ சொல்லப்படுகிறது. ஆண்பிள்ளை 
களான பர்த்தாக்கள்‌ ஸந்கிஹிதராயிருக்க, 
அரரஸ்தனான க்ருஷ்ணன்‌ பேரைச்‌ சொல்‌ 
வான்‌ என்‌ என்று எம்பாரைக்‌ கேட்க, 
“அறிந்தோமே முன்பே சில ஸுரு ஸாரு 
கேட்டு வைத்தாள்‌ போலே காணும்‌. 
ஈமலுத்யாபதி ஸம்ப்ராப்தே ஸ்மர்த்‌ 
தவ்யோ பகவான்‌ ஹரித்‌'என்‌ று, இது தன்‌ 
ஊைப்பட்டரைக்கேட்க, பர்த்தாவீன்‌ கை 
யைப்‌ பிடித்துப்‌ போகாகின்றாலும்‌ இடறி 
னல்‌*'அம்மே''என்னக்கடவ து கரண்‌ என்‌ 
அருளிச்செய்தார்‌. அதாயிருக்கச்‌ செய்தே 
விசைப்பு கிடர்தபடி காணும்‌. இதே 
மாதிரி அத்தனை ஆசார்யர்களும்‌ ஆழ்வார்‌ 
களும்‌ துணை நின்றாலும்‌, ஸம்ஸாரிகளுக்கு 
ஊன்றுகோலாகச்‌ சொல்லி உறுதி 
யளிப்பது இவர்கள்‌ இருவரே. இவர்‌ 
களையே தஞ்சமாகப்‌ பற்ற வேண்டும்‌. 


இப்படி எழுதுவதற்குத்‌ தக்க சான்று 
கள்‌ உள. விரிவுக்கு அஞ்சி ஒன்றிரண்டு 
எழுதி முடிக்கிறேன்‌. ஸ்ரீவசனபூஷண 
சாஸ்திரத்தில்‌ முதல்முதலில்‌ எடுத்துச்‌ 
சொன்ன சூர்ணையில்‌ ஸ்ரீ ராமாயணமே 
எடுத்துக்காட்டாக உள்ளது. அசைவிலா 
வேத மதனுள்‌ அனைத்தையும்‌ வசன 
பூடண வழியாலருளிய மறையவர்‌ சிகா 
மணி உலகாரியன்‌. 


117 




















அதற்கு வ்யாக்யான மருளிய மண 
வாள மாமுனிகளின்‌ மேதா விலாசம்‌ கற்‌ 
பனைக்கு எட்டாத மஹத்வமாகும்‌. பல 
ஸம்ஹிதைகளிலிருந்தும்‌, புராணங்களி 
லிருந்தும்‌, அருமைப்பட்டிருக்கும்‌ பல 
க்ரந்தங்களிலிருந்தும்‌, ஸ்வாமி உதா 
ஹரித்தருளியிருப்பது, ஈது பாக்கிய 
மாகும்‌. 


இதோடுமட்டுமல்லாமல்‌ ஸ்வாமி 
நாடெங்கும்‌ சஞ்சரித்தது, திக்விஜயம்‌ 
செய்தது, மடத்தில்‌ தீயிட்டவரை க்ஷமா 
விஷயமாக்கியது, எறும்பியப்பா பெரிய 
ஜீயரை ஸேவித்து$ ஸப்த கோத்ர வ்ய 
வஸ்தை செய்தருளியது, திருவாத்தாழ்‌ 
வானாக ஸேவை ஸாதித்தது, ப்ரதிவாதி 
பயங்கர அண்ணா திருமலையில்‌ திருமஞ்‌ 
சனம்‌ ஸமர்ப்பித்த சமயம்‌ அழயெ மண 
வாள மாமுனி வைபவமான ஐதிஹ்யத்தை 
அருளிச்செய்தபடியாலே பரிமள்‌. த்ரவ்‌ 
யங்கள்‌ வாஸனை விஞ்சித்‌, திருமஞ்சன 
வாஸன அதிகமாயிருக்க றபடி கண்டு 
அப்பன்‌ உகந்தது, இப்படியாக அடுக்கிக்‌ 
கொண்டே போகலாமாகலும்‌ ஆறு விஷ 
யம்‌ குறிப்பிட்டு, ஸ்வாமி ஸ்ரீ வைஷ்ணவ 
ஸ்ரீயை நிர்வஹித்த பாஙகினைக்‌ கால 
மெல்லாம்‌ உணரும்படியாய்‌ இருப்பதைக்‌ 
காணலாம்‌ எனக்‌ கட்டுரையை நிறைவு 
செய்கிறேன்‌ அடியேன்‌. 


“ அந்தரம்‌ ஆசார்ய ஹ்ருதயத்திற்கு 
வ்யாக்யாகஞ்‌ செய்தருளத்‌ திருவுள்ளமாய்‌ 
திருமேனியில்‌ தெளர்ப்பல்யத்தையும்‌ 
பாராமல்‌ திருவணையிலே சரய்ந்தருளின 
படியே திருக்கழுத்து நேரவத்திருவெ 
முத்துச்‌ சாத்தியருளும்படியைக்‌ கந்தாடை 
யண்ணன்‌ கண்டு “தேவரீர்‌ இப்படி ஏ.துக்‌ 
காக ப்‌ரயாஸப்படுகிறீர்‌?'' என்ன, ஜீயரும்‌ 
“உம்முடைய புத்ர பெளத்ராதிகளுக்காகப்‌ 
படுகிறேன்‌” என்றருளிச்செய்தார்‌. ௮க்‌ 
காலத்திலே திருமலை நம்பி திருவம்சஸ்த்‌ 
தரான ஏட்டுர்‌ சிங்கராசார்யர்‌ ஜீயரு 
டைய அப்ரதிம ப்ரபாவத்தைக்‌ கேட்டுப்‌ 
பெருமையும்‌ காணும்‌ தவிர்ந்து ஆகிஞ்‌: 
சந்யா ஈந்யகதித்வங்களை முன்னிட்டு அந்‌ 
யசரணராய்‌ அவர்‌ திருவடிகளிலே ஆச்ர 
யிக்க, அவரையும்‌ க்ருபை செய்தருளி, 
அதன்‌ மூலமாக வந்த த்ரவ்யத்தையும்‌ 
ஆழ்வார்‌ திருக்கோபுர கைங்கர்யத்துக்குத்‌ 
இரு௩கரிக்குப்‌ போகவிட்டருளினார்‌. அக்‌ 
கைங்கர்யம்‌, சிறிது குறைவரக இருக்க, 
பின்பு ஜீயர்‌ நாயனார்‌ அக்குறையைத்‌ 
தீர்த்தருளிச்‌ சிகர பர்யந்தமாக நிறை: 
வேற்றியருளினார்‌. பீன்பு போளிபாக்கம்‌ 
நாயனாரை அழைப்பித்தருளி அவர்‌ மூல 
மாக, ஸப்த கோத்ர நிபந்தனை செய்தருளி, 
அதில்‌ இந்த ஏட்டூர்‌ சிங்கராசார்யரையும்‌ 
கூட்டிக்‌ கொண்டு அஷ்ட கோத்ர ஸங்க்‌ 
யையாயிரும்‌ என்று நியமித்தருளினார்‌. 


118 


அருளிச்செயல்‌ ஏற்றம்‌ 


ஸ்ரீ உ.வே. அகரம்‌ K€. 5. ஸ்ரீனிவாஸாசாரியர்‌ ஸ்வாமி 


ஆழ்வார்கள்‌ வாழி அருளிச்‌ செயுல்வாழி 
தாழ்வாது மில்குரவர்‌ தாம்வாழி- ஏழ்பாரும்‌ 
உய்ய அவர்க ளூரைத்தவைகள்‌ தாம்வாழி 
செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. 


ஸம்ஸாரி சேதனர்கள்‌ தங்களது 
ஆத்மாவை வெய்யிலில்‌ உலர்த்தி: 
தேகத்தை நிழலில்‌ வைத்துத்‌ தங்கள்‌ 
ஸ்வரூபத்தையும்‌, ஈச்வர ஸ்வரூபத்தை 
யும்‌ மறந்து, ஈச்வர கைங்கர்யத்தையும்‌ 
இழந்து, துக்கமான ஸம்ஸாரக்‌ கடலிலே 
விழுந்து நோவுபட, பரம காருணிகனான 
ஸர்வேச்வரன்‌, இவர்களை ஸஜாதீயரைக்‌ 
கொண்டு திருத்த வேண்டுமென்று 
நினைத்து, வேத வேதாந்தங்களின்‌ உட்‌ 
கருத்துக்களைத்‌ திராவிட பாஷையில்‌ 
பாசுரமடியாக வெளியிடும்படி பராங்‌ 
குச பரகாலாதி ஆழ்வார்களைத்‌ தன்கிர்‌ 
ஹேதுக க்ருயையாலே அவதரிப்பித்து 
மயர்வறமதி நலம்‌ அருளினான்‌. இவர்‌ 
களுள்‌ அக்ரேஸரரானவர்‌ நம்மாழ்வார்‌. 
இவருக்கு வேதம்‌ தமிழ்‌ செய்த மாறன்‌ 
என்கிற பெயரும்‌ உண்டு. :: அடியார்‌ 
நிலாகின்ற வைகுந்தமோ, வையமோ வும்‌ 
நிலையிடம்‌'*, என்கிறபடியே இவர்‌ அவ்‌ 
வுலகத்தவே ரா, இவ்வுலகத்தவரோ 
என்று சங்கிக்கும்படியாயீருக்கிற து 
இவரது வைபவம்‌. இவர்‌ நாதமுனி 
களுக்கு நரலாயிரமும்‌ தன்‌ நிர்ஹேதுக 
க்ருபையாலே ப்ரகாசிப்பித்தருளினார்‌. 


பதவத்‌ ஸ்வரூப ரூப விபூதிகளை விசத, 
விசததர, விசததமமாக அனுபவித்து, 
அங்கே உள்ளடங்காமல்‌ வழிந்து புறப்‌ 
பட்ட சொல்லாயிற்று இப்பிரபந்தங்கள்‌. 
தொண்டர்க்கு அமுதுண்ணச்‌ சொன்‌ 


மாலைகள்‌ என்‌ றன்றே இவைகளுக்குச்‌ 


சிறப்பு! இவர்‌ அருளிச்செய்த ப்ரபம்‌ 
தங்களும்‌, மற்ற ஆழ்வார்கள்‌ அருளிச்‌ 
செய்த ப்ரபந்தங்களும்‌ உட்கருத்துக்‌ 


களில்‌ ஐககண்ட்யம்‌ பெற்றுள்ளன. 


வைதிக மதத்திற்கு வேத வேதாந்‌ 
தங்கள்‌, வேத ஸாரபூதமான பகவத்கீதை: 
ப்ரம்மஸத்ரம்‌, இவை முக்கிய ப்ரமா 
ணங்கள்‌. ஸ்ம்ருதி இதிஹாஸ புராணங்‌ 
கள்‌, இவைகளுக்கு உபப்ரம்ஹணங்கள்‌. 
இவைகளின்‌ உட்கருத்துக்கை அனு 
ஸரித்தே அருளிச்செயல்கள்‌ அவதரித்‌ 
அள்ளன. அவையாவன : தத்வஹித 
புருஷார்த்தங்கள்‌ 
அசேஷசித்‌-அசித்வஸ்து சேஷிநே 
சேஷ சாயிநே 
நிர்மலாநந்த கல்யாணநிதயே 
விஷ்ணவே ஈம. 
(வேதாந்த ஸங்க்ரஹம்‌ 


சித்வஸ்‌ துக்களென்ன, அசித்வஸ்‌ துக்‌ 
களென்ன இவைகளுக்கெல்லாம்‌ சேஷி 
யாயிருப்பவன்‌, சேஷசாயியாயிருக்கிறான்‌, 
அவன்‌ நிர்மலன்‌, அனந்தன்‌, அளவற்ற 
கல்யாண குணங்களுடையவன்‌, அவன்‌ 
தான்‌ பரதேவதை. அவன்‌ பெயர்‌ விஷ்ணு. 
(அவனுக்கு நாராயணன்‌, பகவான்‌, புரு 
ஷோத்தமன்‌ என்கிற பெயர்களுமுண்டு) 
அவனைப்‌ பக்தியால்‌ பெறலாம்‌. அவனே 


ஈமக்கு உபாயம்‌, உபேயம்‌, அவனை 
ஈமஸ்கரிக்கிறேன்‌ . 
ஜீவாத்மா சேஷபூதன்‌, பரமாத்மா 


சேஷி, கைங்கர்யம்‌ புருஷார்த்தம்‌, எம்‌ 
பெருமான்‌ க்ருபை நிர்ஹேதுகம்‌. ஈம்‌ 


119 














தர்சனத்திற்கு ப்ரதான ப்ரதி தந்த்ரம்‌ 
சரீராத்ம பாவம்‌. பரமாத்மாவிற்கு ஜகத்‌ 
சரீரம்‌. அவன்‌ ஜீவாத்மாவிற்குள்‌ அந்தர்‌ 
யாமியாக இருக்கிறான்‌. இந்த தத்வங்‌ 
கனை ஸ்பஷ்டமாக ப்ரகாசப்படுத்‌ தியிருக்‌ 
கிறார்கள்‌ ஆழ்வார்கள்‌. வேதங்களாலும்‌, 
வேத வேதாந்தங்கள்‌ அறிந்தவர்களுக்குள்‌ 
அக்ரேஸரர்களான வால்மீகி பகவான்‌ 
பராசரர்‌, வியாஸர்‌ இவர்களுடைய திவ்ய 
ஸூக்திகளாலும்‌, இவர்களைப்‌ பின்பற்றிய 
ஆழ்வார்களுடைய திவ்ய ஸூக்திகளாலும்‌ 
நரம்‌ சம்சய விபர்யயமின்‌ றித்‌ தத்வஹித 
புருஷார்த்தங்களை அறியலாம்‌. 


வேத ரஹஸ்யமான ரஹஸ்ய த்ரயத்‌ 
தைப்‌ பகவான்தானே அருளிச்‌ செய்‌ 
தான்‌. உபரிஷத்‌ ஸாரமான தையை 
யும்‌ அவனே அருளிச்செய்தான்‌. “மந்தி 
ரத்தை மந்திரத்தால்‌ மறவாதென்றும்‌ 
வாழுதியேல்‌ வாழலாம்‌''என்று திருமங்கை 
யாழ்வார்‌ அருளிச்செய்கருர்‌. மந்த்ரம்‌ 
என்று பகவானுக்கு ஒரு இருசாமம்‌. 
(ஸஹஸ்ரநாமம்‌) “தஸ்மாத்‌ சாஸ்த்ரம்‌ 
ப்ரமாணம்‌.” என்று கீதாசார்யன்‌ வசனம்‌. 
சாஸ்த்ரம்‌ என்றால்‌ வேதம்‌. வேதம்‌! முதல்‌ 
ப்ரமாணம்‌. எல்லோரும்‌ சாஸ்த்ரத்திற்குக்‌ 
கட்டுப்பட வேண்டும்‌. முமுக்ஷஃவான 
சேதனனுக்கு ரஹஸ்யத்ரய ஜ்ஞானம்‌, 
அர்த்த பஞ்சக ஜ்ஞானம்‌, தத்வத்ரய 
ஜ்ஞானம்‌ உண்டாக வேண்டும்‌. இவை 
கள்‌ அருளிச்செயலில்‌ ப்ரகாசப்படுத்தப்‌ 
பட்டிருக்கின்றன. ஆசார்ய பரம்பரா 
ப்ராப்தங்களான அர்த்த விசேஷங்‌ 
களெல்லாவற்றையும்‌ லோகார்யன்‌ 
ஸ்ரீவசன பூஷண பங்க்தியில்‌ அறுதியிட்‌ 
டருளுகிறார்‌. இந்த ப்ரபந்தம்‌ ஈம்‌ தர்ச 
னத்திற்கு இன்றியமையாதது. 

வேதத்தில்‌ ஆராதன ரூபமான கர்ம 


மும்‌, ஆராத்ய ரூபமான ப்ரம்மமும்‌ ப்ரதி 
யாத்யம்‌. தேவதாந்தரங்ககா உத்தே 


சித்துப்‌ பண்ணும்‌ கர்மம்‌ பகவதாராதன 
ரூபமாகத்‌ தலைக்கட்டும்‌. (அவரவர்‌ விதி 
வழியடைய நின்றனரே) “'மத்கர்மக்றாத்‌”' 
என்கிறதற்கு வேதாத்யயநாதிஸர்வாணி 
கர்மாணிமத்‌ ஆராதன ரூபேணய: 
கரோதி ஸ: மத்கர்ம க்ருத்‌' என்று எம்‌ 
பெருமானார்‌ பாஷ்யம்‌ அருளிச்செய்‌ 
கிறார்‌. எல்லா யஜ்ஞமும்‌ பகவதாராதன 
ரூபம்‌. பகவத்‌ கைங்கர்யம்‌, ஆகையால்‌: 
கர்மம்‌ கைங்கர்யத்தில்‌ புகும்‌ என்று: 
பணிப்ப.து ஈம்‌ தர்சனத்திற்கு ஒரு தனிச்‌ 
சிறப்பு. 


“£ அரந்தரவை வேதா:”, என்றபடி. 
வேதம்‌ அளவில்லாதது. ஈம்‌ போல்வார்க்கு 
வேத ... வேதார்த்தங்கள்‌ பண்ணுவது 
மிகவும்‌ கஷ்டம்‌. “ஆரணஸாரம்‌', சுடர்‌ 
மிகு சுருதி: என்றே ஆழ்வார்கள்‌ 
ஸ்ரீ ஸூக்திகள்‌. 


இதிகாஸ புராணங்கள்‌ ஸார அஸார 
மிச்ரம்‌; சதுரர்க்கொழிய மற்றவர்களுக்‌ 
குத்‌ தாத்பர்யாம்சம்‌ அறிய முடியாது, 
புராணகர்த்தாக்களின்‌ குணங்களையனு 
சரித்தே புராணங்கள்‌ அவதரித்தன. 


ஸகல வேதஸாரமான ரஹஸ்ய த்ரயம்‌. 
அதிஸங்க்ரஹம்‌, உபதேச கம்யார்த்தங்‌ 
கள்‌ இதில்‌ அடங்கியிருக்கின்‌ றன. 


உபரிஷத்ஸாரமான தை தத்வபரம்‌, 
அத்யாயங்களில்‌ சொல்லப்படுகிற பல: 
அர்த்தங்களுக்கு அந்யோர்ய விரோதம்‌ 
வராமல்‌ வேதரந்தங்களில்‌ சஞ்சரித்து ஈம்‌ 
தர்சனத்திற்கு அபிமதமான அர்த்தங்களை 
நிர்ணயம்‌ பண்ண வேண்டும்‌. இது ஈம்‌ 
போல்வார்க்கு அரிது. 


அருளிச்‌ செயலோ, நாலாயிர திவ்ய 
ப்ரபந்தம்‌ என்று ஓரளவு பட்டு வழங்கப்‌ 
பட்டு வருகிறது. மயர்வற மதிநலம்‌ 
அருளப்‌ பெற்ற ஆழ்வார்கள்‌ வேத 
வேதாந்தார்த்தங்களா ஸங்க் ரஹித்து.. 


120 


சேதனர்கள்‌ ஸுலபமாகப்‌ பருகும்படிக்கு 
ப்ரபந்திகரித்தருளினார்கள்‌.. சாஸ்த்ரங்‌ 
களைக்‌ காட்டிலும்‌ உபதேசாத்மகமாயிருக்‌ 
கையாலும்‌ வேதாந்தார்த்தங்களை அம்யா 
பதேசத்தால்‌ மறைத்துச்‌ சொல்லுகை 
யாலும்‌, அருளிச்செயலுக்கு ஏற்ற 
முண்டு. மேலும்‌ பரம்பரா ப்ராப்தமான 
அர்த்தங்களைப்‌ பின்புள்ளார்க்கு உபயோ 
கப்படும்படி, பூர்வாசாரியர்கள்‌ இவை 
களுக்கு விஸ்தாரமான வியாக்யானங்கள்‌ 
வெளியிட்டருளியிருக்கிறார்கள்‌. 


“ஸத்யம்‌, ஸத்யம்‌, புனஸ்‌ ஸத்யம்‌ "' 
என்கிறபடியே த்ராவிட வேதமான 
அருளிச்செயலும்‌ சாஸ்த்ரந்தான்‌. 

ஸ்ம்ஸ்க்ருத வேதங்களுக்கு லக்ஷணங்‌ 
கள்‌ அமைந்திருக்கிறாப்‌ போல, தமிழ்‌ 
வேதத்திற்கும்‌ எழுத்து, அசை, சீர்‌, 
பந்தம்‌, அடி, நிரை யாப்பு... முதலிய 
லக்ஷணங்கள்‌ அமைரந்‌திருக்கின்‌ றன. 

ஸம்ஸ்க்ருத வேதம்‌ கல்லும்‌ மண்‌ 
ணும்‌ கலந்த கட்டிப்‌ பொன்‌. தமிழ்‌ 
வேதம்‌ பணிப்‌ பொன்‌. வேதமானது 
அத்யேதாக்களின்‌ பேதத்தாலும்‌, லோக 
பேதத்தாலும்‌ பஹுவிதம்‌. அதில்‌ தரா 
விட வேதமும்‌ ஒருவிதம்‌. ஸம்ஸ்க்ருதம்‌ 
த்ராவிடம்‌ என்கிற பிரிவு ர௬காதி பேதம்‌ 
போலே; செர்திறத்த தமிழ்‌ என்கை 
யாலே ஆகஸ்த்யமும அகாதி. வடமொழி 
மறை என்பது தென்மொழி மறையை 
மினைத்திறே. ஓதுவார்‌ ஓத்தெல்லாம்‌ எவ்‌ 
வுலகத்‌ தெவ்வெவையும்‌, என்கையாலே 
வேதம்‌ பஹுவிதம்‌ என்று சொல்வதில்‌ 
குறையில்லை. வேதங்கள்‌ வாச்யத்தை 
யடைந்து நிலைகில்லாமையாலே மீளும்‌. 
யதோவாசோ நிவர்த்தந்தே. அருளிச்செய 
லிலே வாச்யம்‌ வாசகத்தை விட்டுப்‌ 
போகாது. 

ஸம்ஸ்க்ருத வேதத்திற்கு ஸர்வாதி 
காரத்வம்‌ கிடையாது. திராவிட வேதத்‌ 


16 


திற்கு ஸர்வாதிகாரத்வம்‌ உண்டு. இது: 
இதற்கு ஒரு தனிச்சிறப்பு. 


வேதத்திற்கு ஆரம்பத்திலும்‌, முடி 
விலும்‌, ஓங்காரம்‌ அனுளந்திக்கப்படு 
கிறது. அதுபோல்‌ அருளிச்செயல்‌ அனு 
ஸந்தானத்தில்‌, திருப்பல்லாண்டு அனு 
ஸந்திக்கப்படுகிற து. 


“யூத்‌ வேதா தெளஸ்வரப்ரோக்‌, 
வேதத்திற்கு ஓம்‌ என்னும.துபோல்‌...... 
என்பன குறிப்பு. எம்பெருமானார்‌ திரு 
வாய்மொழி ஸுமக்திகளைக்‌ கொண்டு 
ஸூத்ர வாக்யங்களுக்கு அர்த்தங்களை 
நிர்ணயித்‌து ஒருங்கவிட்டருளுவர்‌ என்று 
பூர்வர்கள்‌ பணிப்பர்‌. இதற்குக்‌ காரணம்‌ 
“வித்யச்ச"; ஈம்மாழ்வார்‌ போல்வார்‌ 
நினைவை சாஸ்த்ரங்கள்தான்‌ பின்‌ செல்‌ 
அவதாகப்‌ பரமசார்யர்‌ ஆளவந்தார்‌ வசன 
மென்கை. தத்வதர்சியான ஈம்மாழ்வார்‌ 
அருளிச்செய்த ப்ரபந்தங்கள்‌ நான்கு. 
அவைகளில்‌ திருவிருத்தம்‌ ருக்வேதஸாரம்‌, 
இருவர்சிரியம்‌ யஜுர்‌ வேதஸாரம்‌, பெரிய 
திருவந்தாதி அதர்வண வேத ஸாரம்‌, இரு 
வாய்மொழி ஸாம வேத ஸாரம்‌ (தீர்க்க 
சரணாகதி நீண்டத்வயம்‌). 








சாந்தோக்யத்திற்கு உத்தம்‌, ப்ரதா 
னம்‌: அந்த உத்தேந்தான்‌ திருவாய்மொழி 
யாக அவதரித்தது. 


திருமங்கையாழ்வாரது ஆறு ப்ரபம்‌ 
தங்களும்‌ நம்மாழ்வார்‌ ப்ரபந்தங்களுக்கு 
ஆறு அங்கங்கள்‌. இவைகள்‌ அர்ச்சாவ 
தார ப்ராவண்யாதிகள்‌. மூலமந்த்ர விவ 
ரணம்‌. மற்ற ஆழ்வார்களுடைய ப்ரபந்‌ 
தங்கள்‌ உபப்பரம்ஹணங்கள்‌. எல்லாம்‌ 
தத்வத்ரய, ரஹஸ்யத்ரய சரணாகதி 
விவரணங்கள்‌. 


பீஷ்மாசார்யர்‌ சரதல்பராய்க்‌ கிடக்க 
அவரைக்கொண்டு நாட்டாருக்குத்‌ தர்மங்‌ 
கலாச்‌ சொல்லுவித்தாப்‌ போலே, எம்‌ 


121 






































பெருமான்‌ ஆழ்வார்களைக்‌ கொண்டு தத்வ 
ஹித புருஷார்த்தங்களைச்‌ சம்சயவிபர்யய 
மின்றி வெளியிட்டருளினான்‌. (என்னாலும்‌ 
தன்னைச்‌ சொல்லிய சூழல்‌ இருமா 
லவன்கவியா.து கற்றேன்‌). 


ஆழ்வார்கள்‌ பரத்வத்தை ஸ்பஷ்ட 
மாக அருளிச்செயலில்‌ அறுதியிட்டிருக்‌ 
கிறார்கள்‌. (உயர்‌, இண்‌, அணை, ஒன்று). 


நாயமாத்மா ப்ரவசனேன லப்ய: 
ந மேதயா நபஹுதா ச்ருதே, யமே 
வைஷ வ்ருணுதே, தே லம்ய:, தஸ்யைஷ 
ஆத்மா வீஸ்ருணுதே தநும்‌ ஸ்வாம்‌ 
என்கிறபடி. இந்த பரமாத்மா ச்ரவணத்‌ 
தாலும்‌, மனனத்தாலும்‌, த்யானத்தாலும்‌ 
அடையக்‌ கூடியவனல்லன்‌. அவனுடைய 
நிர்ஹேதுக க்ருபையாலேதான்‌, அவனை 
அறிய முடியும்‌, அடைய முடியும்‌, 
எவனை அந்த பரமாத்மா வரிக்கறானோ 
அவனுக்குத்‌ தன்‌ திவ்யமங்கள। விக்ர 
ஹத்தைக்‌ காட்டுகிறான்‌. இது ஸ்வாதம்‌ 
தரியத்தால்‌ வரும்‌ பாரதந்த்ரியம்‌, -... 


வெறிதே அருள்செய்வர்‌ செய்‌ 
வார்கட்கு உகந்து. எம்மா பாவியற்கு 
விதிவாய்க்கன்‌ றது; விதிவாய்க்கின்று 
காப்பாரார்‌, என்னைத்தன்‌ வாரமாக்கி 
வைத்தான்‌ வைத்ததன்றி என்னுள்‌ புகும்‌ 
தான்‌, கோரமாதவம்‌ செய்தனன்கொலறி 
யேன்‌, என்‌ நன்றி செய்தேனா என்‌ நெஞ்‌ 
சில்‌ . திகழ்வதுவே; அருள்செய்வான்‌ 
அமைகின்றான்‌; அது ஈம,து விதிவகையே 
இறைவன்‌. அத்யந்தபாரதந்த்ரியமுள்ள 
வன்‌. மிஃவும்‌ ஸாலபன்‌. நம்முடன்‌ தாழ 
கின்று பரிமாறுபவன்‌. 


உணர்வில்‌ உம்பர்‌ ஒருவனை அவனதரு. 
ளால்‌ உறல்பொருட்டு என்‌ உணர்வி 
னுள்ளே இருத்தினேன்‌ அதுவும்‌ அவ 
னது. இன்னருளே. 


பகவததுபவ ப்ரீதிகாரித கைங்கர்யம்‌ 
புருஷார்த்தம்‌: அதுவும்‌ மிதுன கைங்கர்‌ 
யம்‌. (சென்றால்‌ குடையாம்‌, தொண்டே 
செய்து தொழுது வழியொழுக. உனக்கே 
காம்‌ ஆட்செய்வோம்‌.) என்கிறபடியே, 
கைங்கர்யந்தான்‌ அஈர்யப்ரயோஜனமாம்‌ 
படி இருக்கவேண்டும்‌. இருமர்த்ரத்தில்‌ 
ஈம: கைங்கர்யத்தில்‌ கனையறுக்கிற து. 


நாராயணனே நமக்கே பறை தரு 
வான்‌ என்றெ அத்யவஸாயம்‌ வேண்டும்‌. 
அவன்தான்‌ பாற்கடல்‌ துயின்ற பரமன்‌. 
ஓங்கி உலகளந்த உத்தமன்‌. ஊழி முதல்‌ 
வன்‌, முதல்‌ தனி வித்து, தயரதன்‌ பெற்ற 
மரதகமணித்தடம்‌, மாயன்‌, வடமதுரை 
மைந்தன்‌, தூயோமாய்‌ அவன்‌ இருக்‌ 
கோயிலுக்குச்‌ சென்று வாயினால்‌ பாடி 
மனத்தினால்‌ சிந்திக்க ஈம பூர்வ உத்த 
ராகங்கள்‌ மாய்க்துபோம்‌. கடங்கள்‌ மேல்‌ 
வினை முற்றவும்‌ வேம்‌; இது மெய்‌. 


விரையார்‌ பொழில்‌ வேங்கடவன்‌ தான்‌ 
நம்‌ மதிளரங்கத்தம்மான்‌. சேதனரை 
அடியார்க்கு ஆட்படுத்த விமலன்‌, 


பகவத்‌ கைங்கர்யத்தின்‌ எல்லைநிலம்‌ 
பாகவத கைங்கர்யம்‌. ஆராதநாநாம்‌ 
ஸர்வேஷாம்‌ ததீயாரா தநம்‌ பரம்‌. என்கிற 
படியே ஸகல வேத தாத்பர்யமான பாக 
வத சேஷத்வத்தை நெடுமாற்கடிமை, 
பயிலும்‌ சுடரொளி, . கண்சோர வெங்‌ 
குருதி, தேட்டரும்‌, ஈண்ணாத வாளவுணர்‌, 
மேம்பொருளுக்கு மேல்பாட்டுக்கள்‌ இவற்‌ 
ஹில்‌ ஆழ்வார்கள்‌ இதையே அறுதியிட்‌ 
டிருக்கறார்கள்‌. நின்‌ இருவெட்டெழுத்‌ 
அம்‌ கற்று நான்‌ உற்றதும்‌ உன்னடி 
யார்க்கு அடிமை என்‌ றன்றோ திருமங்கை 
யாழ்வார்‌ அறுதியிடுவ து. பாகவத கைங்‌ 
கர்யத்தின்‌ எல்லைநிலம்‌ ஆசார்ய கைங்கர்‌ 
யம்‌. அம்பொன்‌ அரங்கற்கும்‌, ஆவிக்‌ 
கும்‌ அந்தரங்கஸம்பந்தம்‌ காட்டி, தடை 


12 


காட்டி, உம்பர்‌திவம்‌ என்றும்‌ வாழ்விற்‌ 
குச்சேர்ந்த நெ.றிகாட்டுமவன்‌ ஆசார்யன்‌. 
“தேவுமற்றறியேன்‌” என்று மதுரகவிகள்‌ 
அருளிச்செய்கிறார்‌. ““மதுரகவிகள்‌ சொற்‌ 
படியே நிலையாகப்பெற்றோம்‌” என்று 
ஆசார்யன்‌ மணவாளமாமுனிகள்‌ அறுதி 
யிடுவ.து, ஆசார்யாபிமானமே நமக்கு 
உத்தாரகம்‌. ஆசார்யன்‌ நிழலிலே எப்‌ 
போதும்‌ நாம்‌ இருக்கவேண்டும்‌. இது 
ஸ்வரூபத்தை பல பர்யக்தமாக்கும்‌, ஆசார்‌ 
யன்‌ ஈம்‌ உஜ்ஜீவனத்‌.துக்கு தத்வக்ஞா 
னத்தை ப்ரகாசப்படுத்‌ துகிறுன்‌. ஆசார்ய 
ஸம்பந்தம்‌ மோக்ஷஹேது, 


அருளிச்செயலில்‌ அர்ச்சராதி மார்க்‌ 
கத்தை “'சூழ்விசும்பணிமுகிலில்‌” மிகவும்‌ 
அழகாக ஆழ்வார்‌ வருணிக்கிறார்‌. இன்‌ 
அம்‌ அருளிச்செயலில்‌ உபதேசபதிகங்கள்‌ 
நமக்கு இன்‌ றியமையா தவை. (௩ரகத்தை 
கு நெஞ்சே). 


125 


ஐச்வர்யம்‌ அஸ்திரம்‌ (ஒருகாயகமாய்‌).. 


அருளிச்செயலின்‌ உட்கருத்துக்கள்‌, 
வேத வேதாந்தங்களின்‌ உட்கருத்‌ துக்களை 
அனுசரித்தே விளங்குவன. ஆகையால்‌ 
அருளிச்செயல்‌ மங்களமானவை என்பது 
ஸித்தம்‌. ஈம்மையும்‌ ஸாத்வீகர்களாக்கும்‌. 


கறந்தபாலில்‌ ஐலபாகம்‌, அம்ருத 
பாகம்‌ இரண்டும்‌ ஒன்‌ றிக்கடக்கின்றன. 
அதுபோல அருளிச்செயல்கருத்‌ துக்கள்‌ 
வேதரஹஸ்யங்கள்‌ இரண்டும்‌ ஒன்றி 
யிருக்கன்றன. ஒன்றிலிருந்து ஒன்றைப்‌ 
பிரிக்கமுடியாது. 


அடியார்‌ குழாம்‌, பொலிக பொலிக 
பொலிக, வேதம்‌ வல்லார்கள்‌ குழாங்கள்‌ 
ஸம்ருத்தமாக வேண்டும்‌, ஸம்ருத்தமாக 
வேண்டும்‌, ஸம்ருத்‌ தமாகவேண்டும்‌. 


ஓம்‌ மாந்தி: மாந்தி: மாந்தி: 


